Acc .No. /2915.. 


Lt உ. 
சிவமயம்‌ 
தருச்செந்தலாண்ட வன்‌ ஸ்‌ 


மல்‌ 11 | 1960-ன பங்குனித்‌ தீங்கள்‌ [இதழ்‌ 3 


திதம்பரச்‌ செய்யுட்‌ கோவை 
தருமையாதீனம்‌ முதுபெரும்புலவர்‌, 
. திரு: முத்து. ௬. மாணிக்கவாசகர்‌ அவர்கள்‌ 


கபட 3. “௨ 


்‌ - (கட்டுரை 32) 


காண்மின்‌, காண்மின்‌, எதனை? வகையை. எதன்‌ வகை? 
கூத்தின்‌ வகை, அக்கூத்து யாருடைய? உயிர்களுடையதா? 
அன்று அன்று. கடவுளுடைய இருக்கூத்து, உயிர்களுக்குத்‌ 

ப, தனியே கூத்து எது? கடவுள்‌ ஆட்டுவிக்க உயிர்கள்‌ ஆடு 
இன்றன. அக்கடவுளது ஆட்டம்‌ இன்றேல்‌ உயிர்கள்‌ ஆட 
.. வல்லன அல்ல. அதனால்‌ உயிர்களுக்கு ஆடுதல்‌ (கூத்து) எத? 
ஆட்டுவித்தால்‌ ஆர்‌ ஒருவர்‌ ஆடாதாரே? என்று வினாவி 
யருளினார்‌ திருத்தாண்டகச்சதுரர்‌, அதன்‌ கருத்து ஜீவடனம்‌ 
சுதந்இிரறடனம்‌ அன்று என்பதே. வெடனம்‌ ஒன்றே சுதந்திர 
நடனம்‌, ஏனைத்‌ தெய்வங்களும்‌, தேவர்களும்‌, மக்களும்‌, 


170 குமரகுருபரன்‌ 


மற்துள்ள உயிர்களும்‌ கிவகடனம்‌ நிகழ நிகழ்வதாகிய டன 
தனவே. 


அச்‌ சிவநடனம்‌ ஞானநடனம்‌ ஊனநடனம்‌ என்று | 
திறம்‌ உள்ளது. தி 
“ஊன நடனம்‌ ஒருபால்‌; ஒருபாலா 
ஞான நடம்‌; தான்நடுவே நாடு ? 
என்னு “திருவருட்பயன்‌” உணர்த்தி விளங்குகின்றது. இத6 
பொருள்‌ விளங்குமோ? அத விளங்க எச்‌ சைவர்‌ இச்சைவை 


இன்றார்‌? திருவைந்தெழுத்‌துள்‌ இதன்‌ உண்மையை அமைத்துக்‌ ' 


காட்டியருள்கன்றார ஈம்‌ குரவர்‌ உமாபதி தேவநாயனார்‌. நமச்சி 
வாய வாழ்க” என்பதில்‌ உள்ள திருவைந்தெழுத்தை இங்கு 
எண்ணுதல்‌ பொருந்தாது. “சிவாயநம எனப்‌ பெற்றேன்‌” 
என்ற திருவாசகமே வீளக்கம்‌ உறப்பொருந்துவதாகும்‌. (சிவாய 
நம” என்பதன்‌ நடுவே உள்ளது உயிர்‌, அதனைத்‌ திருவருட்‌ 
பயன்‌ (தான்‌ நடுவே” என்று குறித்தது. முன்னுள்ள சிகார 
வகாரங்களைக்‌ குறித்த உண்மைச்‌ சார்பே ஞானநடனம்‌. 
உயிர்களை வகாரம்‌ சிகாரத்தின்‌ பாற்‌ சேர்ப்பது ஞானநாடகம்‌, 
காரம்‌ (திரோதானசத்தி) மகாரச்‌ சார்பைத்‌ தீர்க்கும்‌ பொருட்டு 
(மலபரிபாகம்‌ இருவினை யொப்புண்டாகும்‌ பொருட்டு) மாயை 
யுள்‌ அழுத்துவது ஊனநாடகம்‌. ஆசையற்ற உயிர்கள்‌ 
ஆண்டவன்‌ அருளாநந்தக்‌ கட அள்‌ முழுகித்‌ இளைப்பர்‌. அத்‌ 
திளைப்பு ஞான நாடகக்களிப்பு. ஆசையறாதவர்‌ மாசையுற்றவர்‌ 
மருளானம்தக்‌ கடலுள்‌ மடிந்து மயங்குவர்‌. அம்மயக்கு ஊன 
நரடகக்களிப்பு. இவ்விரண்டு நாடகமும்‌ யகாரம்‌ ஆயெ உயிர்‌ 
களின்‌ பொருட்டே ஈடராசப்‌ பிரானார்‌ ஈடாத்தியருள்கன்றார்‌, 
அதனைத்‌ திருவைம்‌ தெழுத்துண்மையால்‌ அறியற்பாலது, அதனை 
விதிப்படி உபதேசமார்க்கத்தாற்‌ பெற்றுக்‌ கணிக்கவல்லார்க்கு 
ஊனநாடகம்‌ ஒழியும்‌. ஞானநாடகம்‌ ஈண்ணும்‌, இத்‌: திருவருட்‌ 


ரன்‌? இவ்விருகாடகத்தையும்‌ எங்கரும்‌ த கொண்டு கூனு . 


கின்றது? அதனை அறிவது சைவத்தின்‌ சிறப்பை அறிவதாகும்‌, 
மாணிக்கவாசகர்‌ அருளிய உண்மையை ஐர்தெழுத்தருணிலையிற்‌ 
கண்டு கொண்டு கூறியதே... இது. சர்தானாசாமியர்‌ நால்வரும்‌ 
பிறரும்‌ சமயாசாரியர்‌ திருவாக்குக்களை நன்குணர்ந்து செய்‌ 


இதம்பரச்‌ செய்யுட்‌ கோவை 171 
hem 1 


தருளியனவே மெய்கண்ட சாத்திரக்‌ கருத்துக்கள்‌. அவ்வுண்‌ 
மைக்கு ஈதும்‌ ஒரு சான்றாகும்‌. 
“வான நாடரும்‌ அறியொ ணாத நீ 
மறையில்‌ ஈறுமுன்‌ தொடரொ ணாத நீ 
ஏனை நாடரும்‌ தெரியொ ணாத நீ 
ட்‌ என்னை இன்னிதாய்‌ ஆண்டு கொண்டவா 
ஊன நாடகம்‌ ஆடு வித்தவா 
உருகி நான்‌உனைப்‌ பருக வைத்தவா 
ஞான நாடகம்‌ ஆடு வித்தவா 
நைய வையகத்‌ துடைய விச்சையே,” 
(திருவாசகம்‌ - திருச்சதகம்‌) 


இத்‌ திருவாசகத்தைப்‌ பொருள றிய மாட்டாதார்‌ வெளியீடு 
பிழையாக்கிற்று, அதைப்‌ பார்த்துப்‌ பலரும்‌ அவ்வாறே வெளி 
யிட்டு வருகின்றனர்‌, ஊனை' என்று இரண்டனுருபுடன்‌, 
உள்ளன இப்போதைய வெளியீடுகள்‌. இறுதியில்‌ உள்ள 
“விச்சையே என்பது லெபதிப்பில்‌ இச்சையே என்றும்‌ உள்ளது. 
அடுத்த திருவாசகத்தில்‌ (விச்சதின்றியே விளைவு செய்குவாய்‌? 
என்று அர்தாஇத்தொடையில்‌ அமைத்தருளிய உண்மையை 
அறியாதார்‌ அப்படிப்‌ பிரித்தது வியப்பூட்டாது அறிஞாக்கு. 
நகைப்பும்‌ திகைப்பும்‌ கூடத்தோற்றாது. மற்று என்னோ? 
வருத்தமே பெருக்கும்‌. ஆடுவித்தவன்‌ நடராசன்‌ ஆடின 
(ஆடுவன) உயிர்கள்‌. ஆடல்‌ இருதிறம்‌, ஒன்று  ஊனநாடகம்‌; 
ஒன்று ஞானநாடகம்‌. அவற்றுள்‌ ஊனநாடகம்‌ பலபிரிவுடையது 
என்பது எழுவகைப்‌ பிறப்பாலும்‌ கால்வகைத்‌ தோற்றத்தாலும்‌ 
வெள்ளிடைமலை. 


ஞான நாடகமும்‌ பலதிமமுடைய.து. அதனை அறிவது 
எளிதன்று. “அறுவகைச்‌ சமயத்தோர்க்கும்‌ அவ்வவர்‌ பொரு 
ளாய்‌ வேறாங்குறியது வுடைத்தாய்‌, வேதாகமங்களின்‌ குதி 
யிறர்து அங்கு அறிவினில்‌ அருளாய்‌ மன்னி அம்மையோடு 
அப்பனாகிச்‌ செறிவோயழியா து நின்ற சிவன்‌' என்று அருணம்தி 
தேவ நாயனார்‌ அருளிய உண்மையை விளங்க அறிவார்க்கே 
எளிதாகும்‌, தனித்தனி ௮றுவகைஆக நாற்கூறுபடும்‌ சமய 
ஞானங்களும்‌ ஞானமாடகமே, அவற்றின்‌ வேருங்குதியும்‌ வேதா 


172 ‘ குமரகுருபரன்‌ 


கமங்களின்‌ குறியைக்‌ கடந்ததும்‌, அறிவினில்‌ அருளாய்‌ மன்னி 
யதும்‌, அம்மையப்பனானதும்‌), செறிவோழியாததுமாய்‌. நின்ற 
சிவஞான சரிதமும்‌ ஞான நாடகமே. இம்முடிவான ஞானமே ' 
சைவ சித்தாந்த ஞானம்‌. இதில்‌ அமைந்த நிலையைக்‌ குறித்ததே 
இருவைந்தெழுத்‌ தண்மையிற்‌ கூறிய *ஞானநடம்‌,” திருவாச 
கத்துட்‌ கூறிய ஞானநாடகம்‌ எல்லாச்‌ சமயங்கட்கும்‌ பொது, 
வானது. ௮ஃது எவ்வுயிர்க்கும்‌ பொருந்துவது, திருவருட்‌ 
பயனில்‌ உணர்த்திய “ஞானநடம்‌' சைவசித்தாந்திகட்கே சிறப்‌ 
பாய்‌ உரிய முத்தித்திறம்‌. அத்திறத்தையே கறைக்கண்டன்‌ 
அடும்‌ திறம்‌” என்னு பிரித்துணர்த்தி யருளினார்‌ ஆசிரியர்‌ குமர 
குருபர முநிவரர்‌. 'சைவத்திறத்தினைத்‌ தெரிக்கலுற்றாம்‌” “சைவத்‌ 
திறத்தடைவர்‌' என்னும்‌ இடத்தில்‌ உள்ள “திறம்‌” இரண்டும்‌ 
வெவ்வேறு கருத்துடையன, அவற்றுள்‌ முதலாவது சைவாகமப்‌ 
பொருளின்‌ திறத்தையும்‌ இரண்டாவது சைவக்‌ கூற்றின்‌ மூடி 
பாகிய சித்தாந்த சைவத்தையும்‌ குறிப்பது. முன்னது நூலின்‌ 
கண்‌ தெரிக்கலுற்ற பொருளின்‌ திறம்‌. பின்னது சைவசித்தாம்த 
ஞானச்‌ செல்வம்பெறச்‌ சைவராவார்க்குப்‌ படிமுறையான்‌ 
எய்‌ அம்‌ கிலையில்‌, புறச்சமய நெறிநிற்றல்‌ முதலிய யாவும்‌ உற்று, 
வேதாந்தப்‌ பொருளை மிகத்‌ தெளிக்து சேறல்‌ உற்றால்‌ தலைப்படும்‌ : 
சித்தார்த சைவச்‌ சார்பாயெ திறம்‌. ஏனைய சமயச்சார்புகளின்‌: 
கீல்‌ இதனை எய்தும்‌ ஆற்றால்‌ இஃது ஒருதிறம்‌ ' ஆதல்‌ அறிக, 
திறம்‌' என்னுஞ்‌ செரல்லின்‌ பொருளைத்‌. தெளிய வுணர்‌ 
வார்க்கே ஆண்டாண்டுக்‌ குறித்த உண்மை புலப்படும்‌. 


“ உலகிருள்‌ உருவத்‌ தொளிகளின்‌ இரித்தாங்‌ 

குறுபொருள்‌ எவற்றையும்‌ தெரித்துள்‌ 

விலகிருள்‌ முழுதும்‌ அருள்கொடு துமித்து 
விராய்‌ஒளிர்‌. தன்னையும்‌ தன்னால்‌ 

இலகுயிர்‌ தனையும்‌ தெரித்தறி வுறுக்கும்‌ 
இயல்பின்‌ எக்‌ காலமும்‌ பிறழா 

தலகில்‌ அற்‌ புதக்கூத்‌ துமையினைக்‌ காட்டும்‌ 
அடிகள்சே வடிகளைப்‌ பணிவாம்‌.” 


இத்தணிகைப்‌ புராணத்துத்‌ தோத்திரப்‌ பாடல்‌ அவ்விரு 
ஈடனத்தையும்‌ உட்கொண்டது, நந்தி யுபதேசப்‌ படலம்‌ 131 
3 


தெம்பரச்‌ செய்யுட்‌ கோவை 173 


140-ஆம்‌ இருவிருத்தங்களை நோக்கி அவ்விரண்டன்‌ வேறு 
பாட்டை விளங்க வுணர்தல்‌ இறந்தது. சித்தியாரில்‌, 
* உலகமே உருவம்‌ஆக யோனிகள்‌ உறுப்ப தாக 

இலகுபே ரிச்சா ஞானக்‌ கிரிகையுட்‌ கரண மாக 

அலகிலா வுயிர்ப்பு லன்கட்‌ கறிவினை யாக்கி ஐந்து 

நலமிகு தொழில்க ளோடும்‌ நாடகம்‌ நடிப்பன்‌ நாதன்‌ ”, 
என்றதுஊனகாடகம்‌, ௮ திசூக்குமமாகியஇர்சலமிகுதொழில்கள்‌ 
ஜர்தனுள்‌ ஒன்றாகிய அநுக்கிரகம்‌ ஞானராடதம்‌, இதனைத்‌ 
தெரிவிப்பது அன்ற இத்திருவிருத்தம்‌. ஏகதேச அறிவை நிகழ்‌. 
வித்தச்‌ சிறுபோகம்‌ கொடுத்துப்‌ பிறவியிற்‌ படுத்துதலே இதில்‌. 
தெரிக்கலுற்றது. அதனால்‌ ஊனநாடகமே இதிற்‌ கூறப்பட்ட 
தாம்‌. சூத்திரம்‌ எட்டு முதல்‌ “ஞானநாடகம்‌” விளக்கப்பட்டது, 
“காயம்‌ ஒழிர்தால்‌' என்ற தொடக்கத்தது. ஞானநாடகத்தை 
உணர்த்துவது, 


“ கூற்றிருக்கும்‌ அடலாழிக்‌ குரிசில்முத லோர்‌ இறைஞ்சக்‌ 
கொழுந்தேன்‌ பில்கி 
ஊற்றிருக்குந்‌ தில்லேவனத்‌ தசும்பிருக்கும்‌ பசும்பொன்மன்றத்‌ 

தொருதாள்‌ ஊன்றி 

வண்டுபா டச்சுடர்‌ மகுடம்சூ டப்பிறைத்‌ 

துண்டம்‌ஆ டப்புலித்‌ தோலும்‌ஆ டப்பகி 

ரண்டம்‌ஆ டக்குலைந்‌ தகிலம்‌ஆ டக்கருங்‌ 

கொண்டலோ டுங்குழற்‌ கோதையோ டுங்கறைக்‌ 

கண்டன்‌ ஆ டும்திறம்‌ காண்மினோ காண்மினோ,'' 


ஆழி . சக்கரப்‌ படை, குரிசில்‌ - திருமால்‌. முதலோர்‌ - 
பிரமன்‌ இந்திரன்‌ தேவர்‌ முதல்‌ யாவரும்‌. அசும்புதல்‌ - அளித்தல்‌ 
“உருகிய பசும்‌ பொன்‌ அசும்ப, (96) கோதை (சிவகாமியின்‌ 
கருங்குழல்‌ கார்மேகத்தை ஓட்டும்‌, கறை - நஞ்சின்‌ கறுப்பு, 
கண்டன்‌ - ந பயக அவன்‌ அன்றி ஓர்‌ அணுவும்‌ 
அசையாது.” ன்‌ 


ட. (தொடரும்‌ 


| மெய்யுணர்வு 


தருமபுர ஆதீன வித்துவான்‌, 
திருவண்ணாமலை ஆதீனவிரிவுரையரசு, மதுரை ஆதீனச்‌ சித்தாந்த 
சைவ வித்தகர்‌, சித்தாந்தப்‌ புலவர்மாமணி, பாலகவி 
வயிநாகரம்‌ திரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 
தேவகோட்டை. , 


இ லகப்‌ பேரறிஞர்‌ அனைவரை பும்‌ தன்பக்கல்‌ ஈர்த்திமுத்து 
இன்புறுத்தும்‌ தனிப்பெரு நூலாகிய திருக்குறள்‌ நூற்று முப்‌ 
பத்து மூன்று அதிகாரங்களைக்‌ கொண்டு விளங்குகின்றது. - 
அறத்தை முப்பத்தெட்டு ௮திகொரங்களிலும்‌ பொருளை எழுபது 
அதிகாரங்களிலும்‌ காமத்தை இருபத்தைந்து .அதிகாரங்களிலும்‌ 
அறிவுறுத்திய ஆசிரியர்‌ திருவள்ளுவர்‌ ॥ மெய்யுணர்தல்‌ ? என்‌ 
னும்‌ தலைப்புடைய அதிகாரம்‌ ஒன்றை அறத்துப்பாலில்‌ முப்பத்‌ 
தாறாவது அதிகாரமாக அமைத்து வழங்கியுள்ளார்‌. 


திருக்குறள்‌ உரையாசிரியர்‌ பலருள்‌ பெயர்‌ அறியப்‌ பெறாத 
வராக ஒருவர்‌ காணப்பெறுகன்றார்‌, , அவரது உரை 6 பழைய 
உரை? என்று வழங்கப்பெறுனெறது. முதற்பதினொரு அதி 
காரங்களுக்கு மட்டும்‌ “முழுதும்‌ கிடைத்துள்ள இவ்வுரைப்‌ 
பகுதியைத்‌ திருக்குறள்‌ உரைவளத்‌ தொகுப்பாசிரியர்‌ இரு. ௪, 
தண்டபாணி தேசிகரவர்கள்‌ தருமையாஜனப்‌ பதிப்பில்‌ எடுத்து 
வெளியிட்டுள்ளார்கள்‌. அப்பழையவுரைக்குச்‌ 4 சைவ உரை?” 
என்றதொரு பெயரும்‌ உண்டு என்பது அப்பதிப்பால்‌ அறியப்‌ 
பெறுகின்றது. கடவுள்‌ வாழ்த்துக்‌ குறட்பாக்களுக்கு அவ்‌ 
வுரையாசிரியர்‌ உரைக்கும்‌ உரை அவரது சைவசித்தாந்த நூற்‌ 
இ ல ல த சொன்றுகென ப... 

அவளிவணல்லூர்‌ சாட்சிநா, 1 க்குப்‌ 
பெருவிழா நினைவு ட வ தட்‌ ரல்‌ 
நிர்வாகஸ்தர்‌ அனுமதியுடன்‌ பீரசுரிக்கப்‌ பெறு றது. 


மெய்யுணர்வு 175 


கலஞான கருவூலமாகிய அவ்வாசிரியர்‌ மெய்யுணர்தல்‌ 
என்பதைச்‌ 'தவஞானமறிதல்‌!? என்னு விளக்கிக்‌ காட்டுகின்றார்‌. 
மெய்‌ கண்ட நூல்களில்‌ அறிவை மூன்று வகைப்படுத்தி முதலில்‌ 
உலகத்தைப்‌ பற்றியறியும்‌ அறிவு “பாச அறிவு” என்றும்‌, . 
பின்னர்‌ உயிர்களைப்‌ பற்றியறியும்‌ அறிவு **ப௬ அறிவு?” என்றும்‌, 
முடிவில்‌ இறைவனைப்‌ பற்றியறியும்‌ அறிவு “(பதி அறிவு?” 
என்றும்‌ ஆன்றோர்‌ கூறினர்‌, ஒருவன்‌ ஒரு பொருளின்‌ உண்மை 
இயல்புகளை ஆராய்ந்தறிந்து ௮து பற்றிய முடிவில்‌ உரைத்து 
நிற்பதற்குக்‌ காட்சியும்‌ கருத்தும்‌ உரையும்‌ ஆகிய மூவகை 
அளவைகள்‌ அவனுக்குத்‌ அணைபுரிவனவாம்‌, 


கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ பொருள்களை கேரிற்கண்டு அவற்‌ 
றைப்‌ பற்றிய முடிவுகளை மேற்கொள்ளுவதற்குக்‌ காட்டு அளவை 
துணைநிற்கும்‌. கண்ணுக்குப்‌. புலப்படாததொரு பொருளை அத 
னோடு ஒற்றுமையும்‌ தொடர்பும்‌ கொண்ட பிறிதொரு பொருளைக்‌ 
கண்டு உறுதி செய்து அதுபற்றிய முடிவைக்‌ கடைப்பிடிப்பதற்‌ 
குக்‌ கருதல்‌ அளவை உதவி செய்யும்‌. கண்ணாலும்‌ கருத்தாலும்‌ 
காணமாட்டாத பொருள்களைப்பற்றிப்‌ பிறாஎடுத் தச்‌ சொல்ல 
அவர்‌ சொற்களைக்‌ கேட்டவளவானே அவற்றைப்‌ பற்றிய 
முடிவை யறிகின்றபோது உரை: அளவை முன்னின்‌ அதவும்‌. 


இனித்‌ தொல்லாசிரியர்கள்‌ உண்மைப்‌ பொருள்களெனக்‌ 

. கண்டுரைத்த மூன்றனுள்‌ பாசமும்‌ பசுவும்‌ மேற்கண்ட மூவகை 

அளவைகளைக்கொண்டு அறியப்‌ பெறுவனவாம்‌. பதிஇவ்வளவை 

களால்‌ அறியப்‌ பெறாததாய்‌ அனுபவம்‌ பற்றி நிகழும்‌ சிவஞானத்‌ ' 

தால்‌ அறியப்‌ பெறுவதாய்‌ இருப்பது. பொருள்களையறியும்‌ பாச 

அறிவும்‌, உயிர்களை அறியும்‌ ப௬ அறிவும்‌ இறைவனையறியும்‌ பதி 
௮றிவுக்குப்படி. முறையில்‌ நின்று உதவி புரிவனவாம்‌. 


உலகத்திலே நிலவுனெற பலவேறு வகைபட்ட சமயங்களில்‌ 
காட்யெளவை ஒன்றையே ஏற்பனவும்‌ அதனோடு கருதல்‌ 
அளவையும்‌ உடன்படுவனவும்‌ அதற்குமேல்‌ -உரையளவையும்‌ 
ஓப்புவனவுமாகச்‌ சமயங்கள்‌ பல உள்ளன. இவ்வளவைகளுக்கு 
அப்பாற்பட்டுள்ள “மெய்யுணர்வு என்ற அளவையை ஏற்றுக்‌ 
கொள்ளுவனவாகச்‌ சிற்சில சமயங்கள்‌ உள்ளன என்றாலும்‌ 


176 குமரகுருபரன்‌ 


௮வைகளனைத்தும்‌ மெய்யுணர்வுக்கு விளக்கங்‌ கூறுகின்ற 
(பொழுது வழுக்கி விழுந்து இடர்படுகின்‌ றன வென்பது அனுபவ 
ஞானிகள்‌ கண்டு கூறிய பேருண்மையாகும்‌. 


காட்‌, கருத்து, உரை ஆகிய அளவைகளைக்‌ கொண்டு பசு 
பாச உண்மையியல்புகளைச்‌ செம்மையாக ஆராய்ந்து அறிந்த 
பொழுது அப்பசுபாசங்களுக்கு அப்பாற்பட்டு அவற்றின்‌ 
தொழிற்பாட்டுக்கு நிமித்த காரணனாகப்‌ பதியொருவன்‌ இருக்‌ 
இன்றான்‌ என்னும்‌ உண்மை புலப்படுதல்‌ கூடும்‌. அதுவே மெய்‌ 
. யுணர்வின்‌ முதற்படி. பாசக்‌ கூட்டுறவால்‌ வந்த உடம்பைத்‌ 
தானென்று முதலில்‌ கருதிய உயிர்‌ அவ்வுடம்பு முதலியவை 
தன்னின்‌ வேருதலை யறிர்தபொழு.அ தன்னுண்மையைத்‌ தெரிந்து 
கொள்ளும்‌, பின்னர்த்‌ தன்னிச்சை ப்படியே அனைத்துச்‌ செயல்‌ 
களும்‌ நிகழாமை முதலியவற்றை யறிந்து தன்னை உலக்த்தோடு 
தொடர்புபடுத்தி வைத்துத்‌ தொழிற்படுத்துின்ற தலைவனுண்மை 
யை உணரும்‌. அவ்வுணர்ச்‌ி வந்ததும்‌ பாசத்தொடர்பால்‌ 
உண்டாகிய தஅன்பத்திலிரு்து விடுதலை பெற்றுப்‌: பதியைத்‌ 
தொடர்பு கொண்டு இன்பமுற எண்ணி அதற்கான “முயற்சியில்‌ 
தலைப்படும்‌. 


அவ்வாறு மெய்ப்பொருளை யடையும்‌ விருப்பத்தினால்‌ அதற்‌ 
கேற்ற சாதனத்தைச்‌ செய்ய முற்படும்‌ பொழுது ஆண்டவன த 
இருவருள்‌ முன்னின்று அதற்குவேண்டிய உதவியைச்‌ செய்யும்‌. 
பாச அறிவாலும்‌ பசு அறிவாலும்‌ பார்க்க முடியாத பரம்‌ 
பொருளைப்‌ பார்க்க வைக்கின்ற பஇியறிவு திருவருள்‌ என்றும்‌, 
சிவஞானமென்றும்‌, பரஞானமென்றும்‌, மெய்யுணர்வென்றும்‌ 
குறிக்கப்பெறும்‌. : ்‌ 


மெய்யுணர்வுக்கு இலக்கணம்‌ கூறவந்த ஆசிரியர்‌ பரிமே- 
லழகர்‌ “பொருள்‌ தோறும்‌ உலகத்தார்‌ கற்பித்துக்‌ கொண்டு 
வழங்குகின்ற கற்பனைகளைக்‌ கழித்து நின்ற ' உண்மையைக்‌ 
காண்பது”? என்று உரைக்கின்றார்‌, “எக்காலத்திலும்‌ எவ்விடத்‌ 
திலும்‌ அழியா நிற்கும்‌ பொருள்‌ இதுவென உணர்தலே மெய்‌ 
வணர்தல்‌? என்பது மணக்குடவர்‌ உரைக்குறிப்பு, “யாதொரு 
பொருள்‌ யாதோர்‌ இயல்பிற்றாய்த்‌ தோன்றினும்‌ அத்தோன்றிய 


" மெய்யுணர்வு , ்‌ 177 


வாந்றைக்‌ கண்டொழியாது அப்பொருளின்‌ கண்‌ நின்று மெய்‌ 
யாகிய பொருளைக்‌ காண்பதே மெய்யுணர்வு” என்பார்‌ திருவள்‌- 
ளூவர்‌, “பரஞானத்தால்‌ பரத்தைத்‌ தரிசத்தோர்‌ பரமே பார்த்‌ 
்‌' இருப்பார்‌; பதார்த்தங்கள்‌ பாரார்‌” என்பது சிவஞான சித்தியார்‌, 


பொது மறையாகிய இருக்குறளில்‌ பொய்யை மெய்யாக 
உணர்வதனால்‌ பிறப்புண்டாகும்‌ என்பதனை முதற்கண்‌ வவியுறுத்‌ 
இக்‌ கல்வியால்‌ வரும்‌ அபரஞானமும்‌ அனுபவத்தால்‌ வரும்‌ பர 
ஞானமும்‌ உடையவர்கள்‌ பிறப்பில்வாராத பெருகெறியை எய்து 
வார்கள்‌ என்று இடையிற்‌ சொல்லி மெய்யுணர்‌ வுடையார்க்கு 
வினைப்பயன்கள்‌ உளவாகா என்பதனை இறுதியில்‌ நிலைநாட்டி 
மெய்யுணர்தல்‌ அதிகாரம்‌ நிறைவு பெறுகின்றது. - 


கல்வியால்‌ வரும்‌ அபரஞானம்‌, அனுபவத்தால்‌ வரும்‌ 
ப்ரஞானத்திற்கு அடித்தளமாயிரும்‌து உதவுவ தாகையால்‌ அவ்‌ 
விருவகை ஞானமும்‌ முத்தியை வேண்டுவோருக்கு இன்றியமை 
யாதனவேயாம்‌. . அதனால்‌ கலையறிவையும்‌ மெய்யுணர்வென்று 
உபசாரமாகச்‌ சொல்லுவதுண்டு. கலைஞானம்‌ கல்வியால்‌ வருவ 
தென்பதை “கற்றறியேன்‌ கலைஞானம்‌'' என்ற : திருவாசகம்‌ 
அறிவிக்கின்ற அ, 


பாசஞான பசுஞானங்களை அபரஞானமென்னறும்‌, பதி 
ஞானத்தைப்‌ பர ஞானமென்றும்‌ சைவசித்தாந்த : நூல்கள்‌ 
கூறும்‌, கல்வி கேள்விகளால்‌ வருகின்ற அபரஞானம்‌ கேட்டல்‌ 
இர்இத்தல்‌ என்னும்‌ சாதனைகளா லும்‌ அருளால்‌ வருகின்ற பர 
. ஞானம்‌ தெளிதல்‌, நிட்டை கூடல்‌ என்னும்‌ சாதனைகளாலும்‌ 
வருவனவாகும்‌. அடிமை நெறியென்றும்‌, மகன்மை நெறி 
யென்றும்‌, தோழமை கெறியென்றும்‌, ஈன்னெறியென்னும்‌ 
பேசப்பெறுகன்ற சரியை, சரியை, யோகம்‌, ஞானம்‌, என்னும்‌ 
நான்கும்‌ சரியை முதலாகப்‌ பதினாறு வகைப்படுமென்று கூறி 
அவற்றுள்‌ ஞானத்‌இற்‌ சரியை முதலிய நான்கையும்‌ விளக்கப்‌ 
புகுக்தச மது மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌ “கேட்டல்‌ ஞானத்திற்‌ 
சரியை, சிந்தித்தல்‌ ஞானத்திற்‌ கரியை, தெளிதல்‌ ஞானத்தில்‌ 
யோகம்‌, நிட்டைகூடல்‌ ஞானத்தில்‌ ஞானம்‌”! என்னு கூறுவாரா 
்‌ ராயினர்‌. 


178 குமரகுருபரன்‌ 


இனி ஞானத்திற்கு விளக்கம்‌ கூறும்‌ பொழுது ்‌ சரியை, 
இரியை, யோகம்‌ ஆதிய மூன்றும்‌ “முறையே அடிப்பட்டுவர 
நிகழும்‌ பக்குவ முதிர்ச்சியானே உள்ளவாறு உணர்வு விளக்கி 
அகண்டாகார நித்த வியாபக சச்சிதொனந்தப்பிழம்பே சொரூபம்‌; 
ஏனைச்‌ சகளம்‌ முதலிய மூன்றும்‌ தூலாருந்ததி நியாயமாக 
அதனை உணர்தற்‌ பொருட்டும்‌ வழிபடுதற்‌ பொருட்டும்‌ 
கொண்ட திருமேனி என்று இவ்வாறு உணர்ந்து காயத்தொழில்‌ 
மனத்தொழில்‌ இரண்டனையும்‌ கைவிட்டுக்‌ கேட்டல்‌ முதலிய 
அறிவுத்தொழில்‌ மாத்திரையான்‌ வழிபடுவது ஞானம்‌ என்று 
சிவஞான பாடியும்‌ உரைக்கின்றது. 


இதனால்‌ வீடுபயக்கும்‌ உணர்வாயெ மெய்ஞ்ஞானம்‌ சரியை 
யிற்சரியை முதலாகச்‌ சொல்லப்படுகின்ற படிமுறைகளில்‌ 
இறுதிக்கண்ணதாகிய பதினாறாவது படியாய்‌ இருக்கின்ற 
ஞானத்தில்‌ ஞானம்‌ எனப்பட்டு ௮௮ நிட்டை கூடலாகிய கருவி . 
கரணம்‌ கடந்த முயற்சியில்‌ பெறப்படுவது என்பதும்‌ இவ்வாறு 
முடிந்த முடிவாயெ ஞானத்தில்‌ ஞானம்‌ கைவரப்‌ பெற்றவர்க்‌ 
கன்றி ஏனையோருக்கு மீண்டுவாரா நெறியாகிய பரமுத்திநிலை 
இட்டாதென்பதும்‌ உணரச்‌ தக்கனவாம்‌. : 

இனிச்‌ வெஞானமாயெ மெய்யுணர்வு எவ்வாறு உண்டாகும்‌ 
என்பதைப்பற்றித்‌ தெரிந்து கொள்ள வேண்டுவது இன்றியமை 
யாத தல்லவா? சிவஞானபோத எட்டாஞ்‌ சூத்திரம்‌ இதனை 
நன்கு தெரிவிக்கின்றது. “ஐம்புல வேடரின்‌ அயர்ந்தனை வளர்ந்‌ 
தெனத்‌, தம்முதல்‌ குருவுமாய்த்‌ தவத்தினில்‌ உணர்த்தவிட்‌, 
டன்னிய மின்மையின்‌ அரன்கழல்‌ செலுமே” என்பது ௮௮. 
சிவஞானமாகிய மெய்யுணர்வு இறைவன்‌ குருமூர்த்தமாய்‌ எழுந்‌ 
தருளிவந்து உணர்த்தினால்‌ அன்றி: உண்டாக மாட்டாது -என்‌ 
பதை இச்‌ சூத்திரத்தால்‌ அறிகின்றோம்‌, 


உயிர்களை ஆணவ மலம்‌ ஒன்றேயுடைய விஞ்ஞானாகலரும்‌ 
அதனோடு கன்ம மலமும்‌ உடைய பிரளயர கலரும்‌ அவற்றோடு 
_மாயர மலமும்‌ உடைய சகலரும்‌ என மூவகைப்படுத்திக்‌ கூறுவர்‌ 
ஆன்றோர்‌. இவருள்‌ விஞ்ஞானா கலருக்கு அறிவுக்கறிவாய்‌ 
உண்ணின்‌ அ தன்மையிலும்‌, பிரளயா கலருக்கு காற்றோளும்‌ 


மெய்யுணர்வு 179 


முக்கண்ணும்‌ கறைமிடறும்‌ முதலிய உறுப்பிற்றாப்‌ முத்தொழில்‌ 
நடாத்துன்ற தனது இயற்கை வடிவே குருவடிவாகக்‌ காட்டி 
முன்னிலையிலும்‌, சகலருக்கு அவர்‌ வடிவுபோலும்‌. குருவடி 
வாயெ மானுடப்‌ போர்வையின்‌ மறைந்து நின்று உபதேச 
முகத்தால்‌ படர்க்கையிலும்‌ இறைவன்‌ மெய்யுணர்வை யளிப்‌ 
பான்‌ என்பது சைவ சித்தாந்த ஞான நூல்களின்‌ முடிபாகும்‌. 


இருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ இறைவியின்‌ இருமுலைப்‌ 
பால்‌ உண்டுஞானம்‌ எய்தினார்‌ என்பதனைக்‌ கூறவந்த சேக்கிழார்‌ 
பெருமான்‌ உவமையிலாக்‌ கலை ஞானமாகிய வெனடியே சிந்திக்‌ 
கும்‌ திருப்பெருகு சிவஞானத்தையும்‌ உணர்வரிய மெய்ஞ்ஞான 
மாகிய பவமதனை அறமாற்றும்‌ பாங்கினில்‌ ஓங்கிய ஞானத்தை 
யும்‌ தவமுதல்வராகிய சம்பந்தர்‌ உணர்ந்தார்‌ என்று சொல்லி 
௮வரது.௮பரஞான பரஞானப்‌ பேற்றை நமக்கெடுத்துக்‌ கூறு 
இன்றார்‌. இங்கே சம்பந்தரைத்‌ தவமுதல்வர்‌ என்று சேக்கிழார்‌ 
பெருமான்‌ குறிப்பிடுவதில்‌ பிறிதொரு பேருண்மையும்‌ புலப்படு 
இன்றது. இறைவன்‌ குருவாய்‌ எழுந்தருளிவக்‌.து மெய்யுணர்வை 
வழங்குவதற்குச்‌ சரியை, இரியை யோகங்களிற்‌ பயின்ற தவம்‌ 
வேண்டற்‌ பாலதன்றோ? அத்தவம்‌ முற்றியிருந்த காரணத்தினா 
லேயே ஆளுடைய பிள்ளையாருக்கு ஆண்டவன்‌ எதிர்‌ நின்று 
ஞானம்‌ நல்க அருள்‌ செய்தான்‌ என்பது சேக்கிழார்‌ பெருமான்‌ 
பிள்ளையாரை இங்கே தவமுதல்வர்‌ என்று குறித்ததிலிருந்து 
அறியக்‌ இடக்கின்றது. 


.... பிறவிபெற்றதன்‌ பயனாகப்‌ பெறத்தக்க பரமுத்திப்பேற்றை 
- நல்கவல்ல வெஞானமாகய மெய்யுணர்வு கல்வி கேள்விகளா, லும்‌ 
ஆண்டவன்‌ அருளாலும்‌ உண்டாகின்ற கேட்டல்‌, சிந்தித்தல்‌; 
ஆண்டவன்‌ அருளாலேயே உண்டாகின்ற தெளிதல்‌, நிட்டை 
கூடல்‌, என்னும்‌ நால்வகைச்‌ சாதனங்களால்‌ பெறத்தக்கது 
- என்பதை உணர்ந்து, அதனைப்‌ பெறுதற்குறிய முயற்சியில்‌ 
ஆண்டவனை அடி.மைகெறி, மகன்மைகெறி, தோழமை நெறிகளில்‌ 
நின்று வழிபட்டுப்பயன்‌ எய்துவது அறிவுடையோர்‌ கடமை 
யாகும்‌. ‘ 


சீதப்புனலும்‌ வேதப்பொருளும்‌ 
வித்துவான்‌ திருமதி. ௬. விஜயசரஸ்வதி அவர்கள்‌, 
தமிழாசிரியை, கோபாலபுரம்‌ மகளிர்‌ உயர்நிலைப்பள்ளி, சென்னை. 
ணி ப) 


மலர்‌ 11 இதழ்‌ 1 “கங்கையும்‌ காசியும்‌ '” என்ற கட்டுரையின்‌ தொடர்ச்சி 


காசிக்கயிறு கட்டிக்‌ கொண்டவுடன்‌ காசிப்ப தியின்‌ வழிபாடு 
முடிவு பெறுகின்றது. பின்னர்‌ அந்நகரில்‌ முதலாவதாகக்‌ காண 
வேண்டிய காசிப்‌ பல்கலைக்‌ கழகத்தைப்‌ பார்க்கச்‌ சென்றோம்‌. 


பல நூற்றுண்டுகளாக வடமொழிக்‌ கல்வி ஒங்கி வந்த 
காசியில்‌, இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ பெசன்ட்‌ அம்மை 
யாரால்‌ இந்தக்‌ கல்லூரியாகத்‌ துவக்கப்பட்டது. பண்டித மதன்‌ 
மோகன மாளவியாவின்‌ பெரு முயற்சியால்‌ கல்லூரி பல்கலைக்‌ 
கழகமாக வளர்ச்சி யடைந்தது, 


காசிப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ கங்கைக்‌ கரையில்‌ 1800 எகர்‌ 
நிலத்தில்‌ அமைந்துள்ளது. இக்துப்‌ பல்கலைக்‌ கழகமாயினும்‌ 
எல்லா சமய. மாணவர்களும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ பெற்றுச்‌ 
சேர்ந்தே வசிக்கின்றனர்‌. இந்த மாணவர்கள்‌ மட்டும்‌ கட்டாய 
மாக இந்துமதக்‌ கல்வி பெறக்‌ கடமைப்‌ பட்டுள்ளனர்‌, 


கலைகள்‌, சட்டம்‌, ஆயுர்வேத மருத்துவம்‌, கீழ்ஈரட்டுக்‌ கலை, 
கல்வி, விஞ்ஞானம்‌, தொழில்‌ நுட்பக்‌ கல்வி என்ற . அறிவுத்‌ 
அறைகள்‌ உள்ளன. இதன்‌ மேற்பார்வையில்‌ பதினைந்து உறுப்புக்‌ 
கல்லூரிகளும்‌, மூன்று இணைப்புச்‌ கல்லூரிகளும்‌ இருப்பதாகச்‌ 
சொல்லப்‌ படுறெது. சுரங்கவேலை, இசை, அழகுக்‌ கலைகள்‌ 
முதலியவைகளைக்‌ கற்பிக்கத்‌ தனித்தனிக்‌ கல்லூரிகள்‌ உள்ளன. 


திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ கா மடத்துத்‌ தலைவராக எருர்‌ தருளி 
யிருக்கும்‌ ீலீ காசிவாசி அருள்‌ நந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌, ௬மார்‌ 
அரை லட்சத்திற்குமேல்‌ மூலதனம்‌ வைத்து, இப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ சைவ சித்தாந்தப்‌ பேராசிரியரை நியமித்து, சைவம்‌ 
பரப்பும்‌ ஒப்புயர்வு - தென்னாடுடைய வெனே எச்சாட்டவர்க்கும்‌ 


> 


சீதப்புனலும்‌ வேதப்பொருளும்‌ : 181 


இறைவன்‌ - என்ற ஒலிப்பரப்பின்‌ முழக்கம்‌ ஆகும்‌; சைவம்‌ 
பெருமக்கள்‌ என்றும்‌ இதைப்‌ பாராட்டக்‌ கடமைப்பட்டவர்கள்‌, 

வணிகப்‌ பெருமன்னன்‌ பிர்லா அவர்கள்‌, பல லட்சங்கள்‌ 
செலவு செய்து, இப்பல்கலைக்‌ கழக மைதானத்தில்‌ £பிர்லாமந்திர்‌” 
என்ற கோயிலைக்‌ கட்டியுள்ளார்‌, வேதக்‌ கருத்துக்களைப்‌ பட 
விளக்கங்களுடன்‌ சலவைக்‌ கற்களில்‌ பொறித்து, அக்கோயிற்‌ . 
சுவறுகளில்‌ பதித்துள்ளார்கள்‌. ' புத்தவிகர்ரங்களில்‌ பெறும்‌ 
அமைதியும்‌ சூழ்நிலையும்‌ அங்கு நிலவுகின்றன. 
்‌ பற்பல்‌ நாட்டு மன்னர்களால்‌ கட்டப்பட்ட மாணவர்‌ 
விடுதிகள்‌ வரிசையாக அழகு செய்கின்றன; அங்கு பலநாட்டு, 
மாணவர்கள்‌ பயின்று பெறும்‌ கல்வியை எண்ணில்‌ பல்குணம்‌ 
எமழில்பெற விளங்கும்‌, 

“ துன்னிய கல்வி தோற்றியு ம்ழித்தும்‌ 

என்னுடை யிருளை யேறத்‌ துரந்தும்‌ 

அடியா ருள்ளத்‌ தன்புமீ தூரக்‌ ்‌ ப 

குடியாக்‌ கொண்ட கொள்கையுஞ்‌ சிறப்பும்‌...” 8ர்த்தித்திருவகவல்‌ 

காசிப்‌ பல்கலைக்‌ கழகத்தை முற்றும்‌ சுற்றிக்‌ காண்பித்து 
விரிவுரை நிகழ்த்தியவாறு எங்களுக்குத்‌ அணை புரிந்த திருமதி 
லட்சுமி பாரதி, தே£யக்‌ கவி. ௬ப்பிரமணிய பாரதியாரின்‌ 

 சகோதரியாவர்‌. அன்று பாரதியாரை நாங்கள்‌ கண்டதில்லை; 

ஆனால்‌ பாரதியாரின்‌ அச்சுப்படியாகய . அம்மையாரை இன்று 
கண்டோம்‌. அவர்கள்‌ காணும்‌' பொருள்‌, சொல்லும்‌ பொருள்‌ 
யாவற்றிலும்‌ பாரதியாரின்‌ பாடல்களைப்‌ பாடிப்பாடி த்‌ தேசியக்‌ 
கவியின்‌ கனவுகளைப்‌ பேசுவார்கள்‌. அவர்கட்குத்‌, தமிழிலும்‌, 
ஹிந்தியிலும்‌, ஈல்ல புலமை யுண்டு. கா௫ அநுமன்‌ கட்டத்தில்‌ 
இரு தலைமுறையாக வாழ்கின்றவர்கள்‌. அவர்கள்‌ மகனார்‌ காசிப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பணியாற்றி வருபவர்கள்‌. ஆகவே. பல்கலைக்‌ 
கழகத்தை நன்கு சுற்றித்‌ தெரிர்து கொள்ள நல்லதொரு 
வாய்ப்பை எங்கட்கு அளித்தார்கள்‌, 

அன்அ இரவு ரயிலில்‌ புறப்பட்டு 18-5-59 காலை அலகாபாத்‌ 
வந்து சேர்ந்தோம்‌. _இற்றகர்‌ அக்பரால்‌ நிர்மாணிக்கப்பட்டது 
என்று கூறுகின்றனர்‌... (அல்லா - கடவுள்‌; கர - உடைய; 
பாத்‌ ௪ நகரம்‌.) கடவுளுடைய நகரம்‌ என்று முஸ்லீம்களால்‌ 


182 குமரகுருபரன்‌ 


புகழப்படும்‌ இர்ஈகரம்‌, இக்‌்துக்களால்‌ திரிவேணி சங்கமம்‌, 
பிரயாகை என்று வழங்கப்படுகிறது: கங்கையும்‌ யமுனையும்‌ 
கூடுமிடம்‌, ழோறாக வந்து சரஸ்வதியும்‌ சேருவதால்‌ மூன்றாஅகள்‌ 
கூடுமிடம்‌ என்று காரணம்‌ கூறுவர்‌. இந்த இடம்‌ இர்துக்களுக்கு 
மிகவும்‌ சிறந்ததொரு புண்ணியத்‌ துறை ஆகும்‌. இங்கு நீராடி 
னோர்‌ வர்க்கம்‌ அடைவர்‌ என்பது புராண வழக்கு. 
எ Prayag the king of Tirthas 

Triveni Sangam where the 

White waters of Ganges join the 

dark waters of Yamuna.” —Swami Chinmayanandas 


அலகாபாத்‌ ரயில்‌ நிலையத்திலிருந்து தாராகஞ்ச்‌ என்ற 
ஆற்றங்கரைப்‌ பகுதி சுமார்‌ இரண்டு மைல்‌ தூரம்‌: உள்ள்‌. 
. அங்கு செல்வதற்கு டாங்கா வசதிகள்‌ உள்ளன. தாராகஞ்சில்‌ 

தமிழர்கள்‌ பலர்‌ வசிக்ன்‌ றனர்‌. அவர்களில்‌ மிகவும்‌ புகழும்‌ 

கண்ணியமும்‌ பெற்றவர்‌ பிரயாகி வெங்கடேச சாஸ்திரி என்‌ 
பவர்‌ ஆவர்‌. அவர்கள்‌ சிவமடம்‌ என்ற பெரிய சத்திரத்தை 
அமைத்துத்‌ திரிவேணி சங்கம நீராடலுக்கு வருகின்ற தமிழர்‌ 
களுக்குத்‌ தொண்டு செய்து வருகின்றார்கள்‌. 

கங்கையும்‌ யமுனையும்‌ சரஸ்வதி நதியும்‌ சேரும்‌ இடமாகிய 
திரிவேணி சங்கமத்திற்குக்‌ குமரகுருபர அடிகள்‌ பலமுறை 
சென்று நீராடியவர்கள்‌. அதன்‌ காட்டு அவருடைய உள்ளத்தைக்‌ 
கவர்ந்தது. கங்கை வெண்ணிறமும்‌, யமுனை கருநீல நிறமும்‌, 
- சரஸ்வதி செர்நிறமும்‌ உடையது, இம்மூன்று நிறங்களும்‌ 
கலக்கும்‌ பொருள்களைப்‌ பற்றிச்‌ சொல்லுகையில்‌ . திரிவேணி 
சங்கமத்தையே ஒப்புக்‌ கூறுகின்றார்கள்‌. 

இருவாளூர்‌ இருவிதியில்‌ பலவகை மணிகளைப்‌ பதித்த 
மாடங்கள்‌ விளங்குகின்றன. அர்த மாடங்களில்‌ பதித்த 
வயிரங்கள்‌ வெண்மையான சோதியை வீசுஇன்றன; நீலமணிகள்‌ 
கருஞ்சுடரை விரிக்கன்றன; மாணிக்கங்கள்‌ செவ்வொளி காலு 
இன்றன. இம்மூவகைச்‌ சோதியும்‌ இருவாரூ்‌ திருவீ தயிலே 
ஒருங்கு வீசுவதால்‌ அவ்வீதி கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள்‌ 
சேர்ந்து விளங்கும்‌ திரிவேணி சங்கமத்தைப்‌ போன்றது என்று 
ஓப்பனை செய்கின்றார்கள்‌. 


சதேப்புனலும்‌ வேதப்பொருளும்‌ 185 
“புரிகுழன்‌ மடந்தையர்‌ பொன்னெடு மாடத்‌ > 
தொண்கதிர்‌ வயிரமும்‌ தண்கதிர்‌ நீலமும்‌ 
சேயொளி பரப்புஞ்‌ செம்மணிக்‌ குழாமும்‌ 
மாயிரு டுரந்து மழகதி ரெறிப்பச்‌ 
சுரநதி முதல்‌ வரநதி மூன்றும்‌ 
திருவநீண்‌ மறுகிற்‌ செல்வது கடுப்ப...'” இருவாரூர்நான்‌ மணிமாலை 


திருவாரூரில்‌ சோமாஸ்கந்த மூர்த்தியாக எழுக்தருளியுள்ள 
தியாகேசப்‌ பெருமானைத்‌ தரிசித்த குமாகுருபர அடிகள்‌, அத்‌ 
திருக்கோலத்தில்‌ திரிவேணி சங்கமக்‌ காட்சியைக்‌ கண்டு உவக்‌ 
கின்றார்கள்‌. ஆரூர்ப்‌ பெருமான்‌ திருமேனியிலே *ங்கையின்‌ 
தோற்றத்தையும்‌, உமாதேவியாரின்‌ கோலத்திலே யமுனையின்‌ 
நிறத்தையும்‌, முருகக்‌ கடவுள்‌ திருவழகிலே சரஸ்வதியின்‌ காட்டி 
யினையும்‌ கண்டு பாடிப்‌ பரவச மடைன்றார்கள்‌: 


ஆரூர்ப்‌ பெருமானின்‌ திருமேனி செம்மேனி ஆயினும்‌ 
அவர்‌ பூசிய திருநீறு வெண்பொடி. யாகையால்‌ வெண்ணிற 
முடையதாகத்‌ தோற்றியது. மேலும்‌ ஆரூர்ப்‌ பெருமான்‌ அடி 
யார்களுக்குத்‌ தண்ணளி சுரப்பதால்‌ தண்மை குணம்‌ பெற்றவர்‌, 
வெண்மையும்‌ தண்மையும்‌ கங்கை நதிக்குரியன. எனவே குமர 
குருபர அடிகள்‌ ஆரூர்ப்‌ பெருமானின்‌ தோற்றதைக்‌ கங்கையாக 
ஒப்பனை செய்தார்கள்‌. 

மரகத வல்லியைப்‌ போன்ற உமாதேவியாரை யமுனையாக 
ஒப்பனை செய்தார்கள்‌. 

செம்மேனியப்பன்‌ மகன்‌ மூருகவேளைச்‌ செந்நிறமுடைய 
சாஸ்வதியாக ஒப்பனை செய்தார்கள்‌. 


இங்கனம்‌ ஆரூர்ப்‌ பெருமானும்‌, உமாதேவியும்‌, முருக 
வேளும்‌ சேர்ந்த காட்சி, திரிவேணி சங்கமமாக இருத்தலின்‌ 
மூவரையும்‌ ஒருங்கே தியானிப்போம்‌ என்று பாடிப்‌ பரவச 
மடைனெறாகள்‌. 

குமரகுருபர அடிகள்‌ பாராட்டிய இத்தகையச்‌ சிறப்பு 
வாய்ந்த திரிவேணி சங்கமத்தில்‌ நீராடும்‌ வாய்ப்பு எங்கட்கும்‌ 
கிடைத்தது, 


(தொடரும்‌) 


ச NERO ARR OR LOVE'S PROGRESS 
SAINT MANICKAVASAGAR த 


Professor Thiru 6. Suhramania Pillai Avergal, M. க, B: L.; 
Annamalainagar: 


(மலர்‌ 11, இதழ்‌ 2-ன்‌ தொடர்ச்ச) 
19. பாங்கனை நினைதல்‌ 


பூங்கனை யார்புனற்‌ றேன்புலி யூர்புரிக்‌ தம்பலத்து 
ளாங்கேனை யாண்டூகோண்‌ டாடும்பிரானடித்‌ தாமரைக்கே . 
பாங்கனை யானன்ன பண்பனைக்‌ கண்டிப்‌ பரிசுரைத்தால்‌ 
ஈங்கெனை யார்தடூப்‌ பார்மடப்‌ பாவையை யெய்துதற்கே. 


[Thinks of his Companion: The Hero, deeming it 
very difficult to approach the Heroine through her 
maid, is just reminded of his own Companion who 
can help him with his advice as to how to obtain the 
Heroine.] 


“ Who can prevent me win this lady fair, 
If I but find and divulge this affair 
To my friend, whom like myself I cherish, 
And who’s devoted to the lotus feet 
Of the God, who likes Southern Puliyur, 
Where water gurgles and flowers flourish, 
And at the Ambalam would stage His dance, 
Saving me with a loving graceful glance?” 


(Spiritual Allegory: The Soul deems first human 
knowledge as Sufficient to attain God and Considers 
it as having equal strength as Divine Grace to 
know God.) 


_—— (to be continued) 


விராலிமலைக்கோவில்‌ 


ப 


ப்‌ 
| 
4 
4 


| படம்‌:- ஆடுதுறை ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ உயர்நிலைப்பள்ளித்‌ தலைமையாசிரியர்‌ அவர்கள்‌ உதவியது, 


226௨29௪2௦2 CLOT CDOT OO 
உ 
இருச்செ றந்‌ இலாண்டவன்‌ துணை 


தமிழன்பர்களுக்கு ஓர்‌ அரிய வாய்ப்பு! 
திருக்குறள்‌ - உரைக்கொத்து 


மலிவு அடக்கவிலைப்‌ பதிப்பு 


பரிமேலழகர்‌, மணக்குடவர்‌, பரிதியார்‌, காலிங்கர்‌ உரைகளுட்னும்‌ 
ஆங்கில மொழிபெயர்ப்பும்‌ அடங்கியது, 
பக்கம்‌ விலை ரூ. புத்தக பதிவுப்‌ புத்தக 


்‌ அஞ்சல்‌ செலவு அஞ்சல்‌ செலவு 


்‌ 

ட்‌. 
அறத்துப்பால்‌ 872 1-87 0-82 082 3 
; 


காமத்துப்பால்‌ 336 1-20 0-29 0-79 


ஒரே சமயத்தில்‌ 20 பிரதிகளுக்கு மேல்‌ பெறுவோருக்கு 
20% கமிஷன்‌ உண்டு. 


இடைக்குமிடங்கள்‌:- 
1. திரு. 7]. குமரகுருபரன்‌ பிள்ளை, 8. 4., 8. 1, 
வக்கீல்‌, ஸ்ரீவைகுண்டம்‌ 
(இருநெல்வேலி ஜில்லா) 
2. “தியாகராஜ விரசம்‌ ? 


58, பிள்ளையார்‌ கோவில்‌ தெரு, 
திருவல்லிக்கேணி, சென்னை -5 


்‌ 
ட்‌ 
ட்‌ 
்‌ 
ட்‌ 3. 
ட்‌ 
்‌ 
்‌ 


மீலுட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌ 
வ உரைநடை ட. 


தருமபுர ஆதீன வித்துவான்‌, 
திருவண்ணாமலை ஆதீனவிரிவுரையரசு, மதுரை ஆதீனச்‌ சித்தாந்த 
சைவ வித்தகர்‌, சித்தாந்தப்‌ புலவர்மாமணி, பாலகவி 
வயிநாகரம்‌ திரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 
தேவகோட்டை. 


மலர்‌ 11, இதழ்‌ 2-ன்‌ தொடர்ச்சி 

கீற்றுமதி யெனநிலவு தோற்றுபரு 

வத்திலோளி கிளர்நுதற்‌ செவ்விவவ்வக்‌ 
கெண்டைத்‌ தடங்கணா ரேருவிட்‌ ' 

டிறைஞ்சக்‌ கிடந்தது முடைததமுதம்விண்‌. 
டற்றுபுது வேண்கலை யுடத்துமுழு 

மதியென வுதித்தவம யத்துவம்மை 
ஒண்முகத்‌ தொழுகுதிரு வழகைக்‌ 

கவர்ந்துகோண்‌ டோடினது நிற்கமற்றை 
மாற்றவ ளோடூங்கேள்வர்‌ மெளலியி 

லுறைந்தது மறந்துனை யழைத்தபொழுதே 
மற்றிவள்‌ பெருங்கருணை சொற்றிடக்‌ 

்‌ கடவதோ மண்முழுதும்‌ விம்முபுயம்வைத்‌ 

தாற்றுமுடி யரசுதவு மரசிளங்‌ 

குமரியுட னம்புல்‌ யாடவாவே 
ஆணிப்போன்‌ வில்லிபுணர்‌ மாணிக்க 

வல்லியுட னம்புலீ யாடவாவே. -05 


அட்டமி காட்பிறையாக நிலவு தோற்றுகின்ற வேளையில்‌ 
ஒளி வீசுநன்ற கெற்றியழகைக்‌ கவர்ந்து கெண்டை மீனை யொத்த 
அகன்ற கண்களையுடைய கன்னிப்‌ பெண்கள்‌ எருவிட்டு வணங்க 
இருந்ததையும்‌ உடைந்து வெளிப்பட்டு அமுதத்தைச்‌ சிம்‌துகன்ற 
புதிய வெண்கலைகளையுடைய முழுமதியாகத்‌ தோன்றுகின்ற 
காலத்திலும்‌ ௮ம்மையினது ஒள்ளிய முகத்திலே ஒழுகுகின்ற 


186 குமரகுருபரன்‌ 


பேரழகைக்‌ கவர்ந்து கொண்டு ஓடிய தும்‌ இருக்க; மற்ற மாற்றா 
ளா கங்கையோடும்‌ கணவரது சடைமுடியில்‌ வாழ்வதையும்‌ 
மறந்து உன்னை அழைத்த பொழுதே இவளது பெரிய கருணை 
சொல்லக்‌ கடவதாயிருக்கறதா? உலகம்‌ முழுவதையும்‌ பருத்த 
புயத்திலே வைத்துத்‌ தாங்கிய முடிமன்னனாகிய மலயத்துவச 
பாண்டியன்‌ தந்த அரசிளங்குமரியோடு சந்திரனே! விளையாட 
வருவாயாக, ஆணிப்‌ பொன்னாலாகிய மேருமலை வில்லியான 
சிவபெருமானைக்‌ கலந்திருக்க ற மாணிக்கவல்லியோடு சந்‌ 
இரனே! விளையாட வருவாயாக. 


விண்டலம்‌ பொலியப்‌ போலிந்திடுதி 

யேலுனது வெம்பணிப்‌ பகைவிழுங்கி 
விக்கிடக்‌ கக்கிடத்‌ தோக்கிடர்ப்‌ 

படூதிவெயில்‌ விரியுஞ்‌ சுடர்ப்பருதியின்‌ 
மண்டலம்‌ புக்கனை யிருத்தியேனி 

னோள்ளோள்‌ மழுங்கிட வழுங்கிடுதிபோன்‌ 
வளர்சடைக்‌ காட்டேந்தை வைத்திடப்‌ 

பெறுதியேல்‌ மாசுணஞ்‌ சுற்றவச்சம்‌ 
கொண்டுகண்‌ டூஞ்சா திருப்பது 

மருப்போங்கு கோதைமிவள்‌ சீறடிகணின்‌ 
குடர்குழம்‌ பிடவே குமைப்பதும்‌ 

பெறுதியேங்‌ கோமாட்டி பாலடைந்தால்‌ 
அண்டபகி ரண்டமு மகண்டமும்‌ 

பெறுதியா லம்புல்‌ யாடவாவே 
ஆணிப்பொன்‌ வில்லிபுணர்‌ மாணிக்க 

வல்லியுட னம்புல்‌ யாடவாவே, -06 


விண்ணிடம்‌ பொலியும்படி அங்கே விளங்குவாயென்றால்‌ 
உனது கொடிய பாம்புப்பகை உன்னை விழுங்கி விக்கவும்‌ கக்கவும்‌ 
உடல்‌ கெருங்கி இடர்ப்டடுனெறாப்‌, . வெயில்‌ விரிந்த ஒளியை 
யுடைய சூரிய மண்டலத்திற்‌ புகுற்து இருப்பாயென்றால்‌ ஒள்ளிய 
ஒளி மமுங்கும்படி. ௮க்கே வருந்‌ தகின்றாய்‌, பொன்னிறம்‌ பூத்த 
சடைக்‌ காட்டிலே எமது தந்தையால்‌ வைத்திடப்‌ பெறுவா 
யென்றால்‌ பாம்புகள்‌ சுற்திலும்‌ இருக்க அஞ்சிக்‌ கண்டுயிலா திருப்‌ 
பதும்‌ மணம்‌ வீசுகின்ற கூர்தலயுடைய இவளது சிறிய 


மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌ உரைநடை 187 


பாதங்கள்‌ உனது குடர்‌ குழம்பும்படி குழைவிப்பதும்‌ பெறு 
கின்றாய்‌. எமது கோமாட்டியாகிய இவள்‌ பக்கத்தில்‌ வந்தால்‌ 
அண்ட பூரண்டங்களையும்‌ மற்றெல்லாவற்றையும்‌ . பெறுவாய்‌, 
சந்திரனே! விளையாட வருவாயாக. ஆணிப்‌ பொன்னாலாகிய 
மேருமலை வில்லியான சிவபெருமானைக்‌ கலர்திருக்கின்ற மாணிக்க 
வல்லியோடு சந்திரனே! விளையாட வருவாயாக, 


எண்ணிப்பல புவனப்‌ பேருந்தட்டை ' . 

யூடூருவி யிவள்பெரும்‌ புகழ்நெடூநிலா 
எங்கணு நிறைந்திடுவ தங்கதனின்‌ ௪ 

மேள்ளநீ எள்ளளவு மோண்டுகொண்டு 
வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை 

..... மடூத்திவள்‌ விழிக்கடை கொழித்தகருணை 

வேள்ளந்‌ திளைத்தாடூ பெற்றியாற்‌ 

றண்ணளி விளைப்பதும்‌ பெற்றனைகொலாம்‌ 
மண்ணிலோண்‌ பைங்கூழ்‌ வளர்ப்பது - 

னிடத்தம்மை வைத்தி௫ூஞ்‌ சத்தியேகாண்‌ 
மற்றொரு சுதந்தர நினக்கென 

விலைக்கலை மதிக்கடவு ணீயுமுணர்வாய்‌ 
அண்ணலங்‌ களியானை யரசர்கோ 

மகளுட ஸனம்புலீ யாடவாவே ்‌ 
ஆணிப்பொன்‌ வில்லிபுணர்‌ மாணிக்க 

வல்லியுட னம்புலீ யாட்வாவே, -67 


எண்ணில்லாத பல புவனப்‌ பேரடுக்குகளை ஊடுருவி 
இவள அ பெரிய புகழாகிய நெடிய நிலவு எங்கும்‌ நிறைவதாகும்‌. 
அங்கே அதனில்‌ மெல்ல நீ எள்ளளவு முகம்‌ தகொண்டு வெள்ளிய 
நிலவு பொழிவதைப்‌ பெற்றாய்‌. இவளது கண்களில்‌ நிறைந்து 
கட்கடை கொழித்த கருணை வெள்ளத்தில்‌ தஇனைத்தாடுகின்ற 
பேற்றினால்‌ உலகத்தார்க்குத்‌ தண்ணளி நல்குதற்கும்‌ பெற்றாய்‌. 
பூமியின்‌ கண்ணே ஓட்பமாகிய பசிய பயிரை வளர்ப்பது உன்னி 
டத்தில்‌ அம்மை வைத்தருளிய சத்தியினாலேயே யாம்‌. அன்றி 
உனக்கென ஒரு சு.தந்திரமுமில்லை. இதனைக்‌ கலைமதிக்‌ கடவுளாகிய 
நீயும்‌ உணர்வாய்‌. அழகிய மதக்களிப்புள்ள யானைப்‌ படையை 
உடையவனாகிய பாண்டிய மன்னன்‌ மகளுடனே சர்திரனே | 


188 குமரகுருபரன்‌ 


விளையாட வருவாயாக. ஆணிப்‌ பொன்னாலாகிய மேருமலை 
வில்லியான சிவபெருமானைக்‌ கலந்திருக்கின்ற மாணிக்கவல்லி 
யோடு சந்திரனே! விளையாட வருவாயாக, 
முன்பும்ப ரரசுசெய்‌ பேரும்பாவ 
முங்கோப மூரிமாத்‌ தொடர்சாபமும்‌ 
மும்மைத்‌ தமிழ்ச்செழியன்‌ வேப்போடூ 
கொடுங்கூனு மோசித்த வித்தலத்தின்‌ 
தன்பெருந்‌ தன்மையை உணர்ந்திலைகோல்‌ 
சிவராச தானியாய்ச்‌ சீவன்முத்தித்‌ 
தலமுமாய்த்‌ துவாதசாந்‌ தத்தலமு 
மானதித்‌ தலமித்‌ தலத்தடைதியேல்‌ 
மன்பெருங்‌ குரவற்‌ பிழைத்தபா 
வமுமற்றை மாமடிக எிடூசாபமும்‌ 
வளரிளம்‌ பருவத்து நரைதிரையு 
முதுகூனு மாற்றிடப்‌ பேறுதிகண்டாய்‌ 
அன்பரேன்‌ பருகக்‌ கசிந்திட 
பசுக்தேனோ டம்புலி யர்டவாவே 
ஆணிப்போன்‌ வில்லிபுணர்‌ மாணிக்க 
வல்லியுட னம்புலீ யாடவாவே, -08 


முன்பு தேவர்கோனாயெ இந்திரன்‌ செய்த பெரிய பர்வத்‌ 
தையும்‌ வலிய வெள்ளை யானையைப்‌ பிடித்திருந்த சாபத்தையும்‌ . 
முத்தமிழ்‌ மன்னனாகிய பாண்டியன த வெப்புகோயுடன்‌ கொடிய 
கூனையும்‌ மீக்யெ இந்தத்‌ இருத்தலத்தின்‌ பெருமையை நீ உணர 
வில்லையா? சுவாச தானியாகவும்‌ வேன்‌ முத்தித்‌ தலமாகவும்‌ 
அவாத சாந்தத்‌ தலமாகவும்‌ இந்தத்‌ தலம்‌ விளங்குகின்றது. 
இத்தலத்திற்கு வந்தாயானால்‌ நிலைத்த பெருமையையுடைய 
ஆசாரியனுக்குக்‌ குற்றஞ்செய்த பாவமும்‌ மரமனாயெ தக்கனிட்ட 
சாபமும்‌ வளருகின்ற இளம்‌ பருவத்திலே வந்த நரைதிரையும்‌ 
முற்றிய கூனும்‌ மாற்றப்‌ பெறுவாய்‌, மெய்யன்பர்கள்‌ எ லும்‌. 
புருகக்‌ கசிகின்ற பசிய தேனையொத்தவளாய அம்மையோடு 
சர்திரனே! விளையாட வருவாயாக, ஆணிப்‌ பொன்னாலாயெ 
மேருமலை ,வில்லீயான சிவபெருமானைக்‌ கலந்திருக்கின்‌.ற 
மாணிக்கவல்லியோடு சந்திரனே! விளையாட வருவாயாக, 
(தொடரும்‌) 


- இவவ வவ அணா 


0 வம்‌ காட்சி-21. 0 


22-46 உணா த 
திரு. முத்து அவர்கள்‌. 


தொழுவார்‌ வினை வழுவாவண்ணம்‌ அறுமே. 


அண்ணாமலை இறைவன்‌ இருவுருவாகவே காட்சியளித்தது 
சம்பந்தப்பெருமானுக்கு. அதனைக்‌ கண்ணாற்‌ பருகிக்‌ கைதொழுது 
கலந்து போற்றுங்‌ காதலினால்‌ பண்ணா லருகிப்‌ பாடிக்கொண்டே 
திருத்தலத்தை அடைந்தார்‌. நினைக்க முத்திகிடைக்கும்‌ தலம்‌ 
இருவண்ணாமலைத்‌ தலம்‌, பகவான்‌ ர மணமகரிஷிகள்‌ அருணாசலம்‌ 
என்ற சொல்லை ஒருமுறைதான்‌ கேட்டார்‌. அருணாசலனைக்‌ 
காணவேண்டுமென்ற அவா உள்ளே வளர்ந்‌ தகொண்டு வந்தது. 
படிக்கும்‌ வயதிலே அருணாசலனைத்தேடிப்‌ புறப்பட்டுவிட்டார்‌, 
அண்ணாமலையப்பனைக்‌ கண்டார்‌. அவனடியிலே நீங்கா அ வாழ்ந்து . 
ஆனந்த சோதியானா்‌. 1 


* சூரியன்‌, பிரதத்தராஜன்‌, அஷ்டவசுக்கள்‌, பிரமதேவன்‌ 
சந்திரன்‌, திருமால்‌, புளகாதிபன்‌ முதலியோர்‌ பூசித்துப்‌ பேறு 
பெற்றதலம்‌, திருவண்ணாமலையில்‌ இரிப்பிரதட்ணெம்‌ முக்கெ 
மானது. 'எழுமைல்‌ சற்றளவுள்ளது; எழுமைல்‌ தூரத்தையும்‌ 
சுற்றிவரும்போதே ஏழேழு பிறப்பிற்‌ செய்த வினைகள்‌ யாவும்‌ 
அகன்று போன்றன. ஒவ்வோரிடத்தில்‌ நின்று பரர்க்கும்‌ 
போது ஒவ்வோர்‌ விதமாகக்‌ காட்சி அளிப்பது அண்ணாமலை. 
வித்தியாதரர்களாகய இருவர்‌ ஒரு ரிஷியின்‌ சாபத்தால்‌ பூனை 
யாகவும்‌ குதிரையாகவும்‌ இருர்தநிலை, திருவண்ணாமலைக்‌ இரிப்‌ 


பிரதட்சணத்தால்‌ மாறினவாம்‌. 


இறைவன்‌ பெயர்‌ அண்ணாமலைநாதர்‌; அருணாசலேசுவரர்‌ 
என்றும்‌ கூறுவர்‌, இடைவி பெயர்‌ உண்ணாமுலையம்மை. 

“ஆத்மஜோதி 10-12-'59 மார்கழி இதழில்‌ வெளிவந்துள்ள 
இக்கட்டுரை, ஆசிரியர்‌ அனுமதியுடன்‌ பீரசுரிக்கப்பட்ட து. 


190 குமரகுருபரன்‌ 


கோயிலுக்கு உள்ளும்‌ வெளியிலும்‌ மலைப்பகுதியிலுமாக 300 
இரத்தங்கள்‌ உள்ளன. சிவகங்கை, பிரமதர்த்தம்‌, அக்கினி 
இரத்தம்‌, இர்திர தீர்த்தம்‌ ஆகிய நான்கும்‌ மிகச்சிறந்த திர்த்தங்‌ 
களாகும்‌, இத்தலத்தில்‌ நடைபெறும்‌ பெரியவிழா கார்த்திகைத்‌ 
திருவிழாவாகும்‌. இது கார்த்திகை மாதத்தில்‌ கார்த்திகை 
நாளைத்‌ தீர்த்தமாகக்‌ கொண்டு நடைபெறும்‌, அயனும்‌ மாலும்‌ 
அகந்தைகொண்டு அடிமுடிதேட அன்னமும்‌ வராகமுமாகப்‌ 
புறப்பட்டனர்‌. ௮ண்ணாமலையிலே இறைவர்‌ சோதி சொருபராக 
விளங்கனார்‌. திருவண்ணாமலைப்‌ பெருமான்‌ அழற்பிழம்பு வடி 
வுடையராதலால்‌ அவரைச்‌ சேர்பவர்களின்‌ வினைகள்‌ சுட்டு 
எரிக்கப்படும்‌. 


பிரம விஷ்ணுக்கள்‌ இருபேரும்‌ அறியாமையால்‌ அகந்தை 
யால்‌ அடிமுடி. தேடினர்‌. அவர்கள அ அகந்தை எரிக்கப்பட்ட. 
பிறவிதோ றும்‌ சேர்ந்‌ துவந்த வினைத்தொகை அருணாசலப்‌ பெரு 
மானைத்‌ தரிசித்ததால்‌ எரிக்கப்பட்டு விடுகின்றது. ட்‌ முருகன்‌ 
தாருகனை வதஞ்செய்து வணங்கிச்‌ சென்ற தஇருத்தலங்கள்‌ .பல 
வற்றுள்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. சம்பந்தர்‌, அப்பர்‌, மணிவாசகர்‌ 
மூவராலும்‌ பாடல்‌ பெற்ற தலமாகும்‌, ஈச்€ரர்‌, பரணர்‌, கபிலர்‌, 
பட்டினத்தார்‌ ஆகிய இர்நால்வரும்‌ அண்ணாமலையைப்‌ பற்றிப்‌ 
பாடிய பாக்கள்‌ பதினோராம்‌ திருமுறையிலுள்ளன. அருணகிரி 
நாதர்‌, வல்லாள மகாராஜா கோபுரத்திலிரும்‌து விழுந்து இறக்க 


எண்ணியபோது முருகன்‌ தோன்றி அருள்‌ செய்தான்‌. குகை: 


நமச்சிவாயர்‌, குரு நமச்சிவாயர்‌ முதலானவர்கள்‌ . சித்திபல 
செய்தனா. 

அலை அண்டங்களையும்‌ ஈன்று காத்தளிக்கும்‌ அன்னை பரா 
சக்தி, சம்பற்தக்குழந்தைக்குப்‌ பாலூட்டிய உமாதேவி, அன்னை 
யாய்‌ விளங்கினாலும்‌ அவளை மறைகள்‌ கன்னியெனப்‌ பேசு 
இன்றன. உயிர்களையெல்லாம்‌ ஊட்டுபவள்‌ உண்ணாமுலையாள்‌ 
எனப்‌ பெயர்‌ பெறுகின்றாள்‌. இறைவன்‌ அம்மையிப்பனாகக்‌ 
கரட்சி தருகின்றான்‌. அழுந்தொறும்‌ அணேக்கும்‌ அன்னை 
யாகவும்‌ ௮றிவிலாது ஓடி ஓடி. விழுந்தொறும்‌ எடுக்கும்‌ அப்ப 
கவும்‌ காட்சி தருகின்றான்‌. உண்ணாமுலையரயெ பார்வதிதேவி 
யோடும்‌ கூட ஒன்றாக எழுந்தருளியுள்ள ஒப்பற்ற இறைவன்‌ 


இருமுறைக்‌ காட்டி-27 191 


பாதத்‌ திருஉருவம்‌ பெண்ணாக அமைந்தவன்‌. அன்னையும்‌ அப்‌ 
பனும்‌ தனித்தனி வருதலால்‌ .கருணேசெய்யக்‌ காலக்தாழ்க்குமே 
என்றுகருதி இருவரும்‌ அர்த்தநாரிச்சுர ஆண்டவ ஒன்றாக 
வந்து கருணை பாலித்தனர்‌. 


இருவண்ணாமலையிலே அருவிகள்‌ ஓடிவந்து ்‌ பள்ளத்தே 
உருண்டு விழுவது போல எம்பெருமான்‌ கருணையும்‌ பக்த கோடி . 
களை நோக்கி ஓடி.வருகன்றது. : அருவிக்‌ கூட்டங்கள்‌ இனிய 
மத்தள ஓசைபோல்‌ ஒலிக்கின்றன. பக்தகோடிகள்‌ பண்ணுடன்‌ 
உருகிப்‌ பாடும்‌ பாடலுக்கு மத்தள ஓசைபோல்‌ அமைர்தள்ள து, 
இறைவன்‌ புகழைப்‌ பண்ணுடன்‌ பாடும்‌ பக்தர்களுக்குப்‌ பரிசாக 
அருவித்திரள்‌ இரத்தினங்களைக்‌ கொண்டுவர்‌ து கொழிக்கின்றஅு. 


அடிமுடி. தேடிச்‌ சென்றவர்கள்‌ தமது பெலவீனத்தை 
அறிந்து இறைவனிடம்‌ சரண்‌ அடைந்தனர்‌. இறைவர்‌ தம்‌ 
பேற்றையே அவர்களுக்கு அளித்தார்‌. பிறவிதோறும்‌ பிறந்து 
பிறந்து அலுத்து ஈற்றில்‌ அருணாசலேஸ்வரரை வந்து. அடைந்த 
ஆன்மாக்களுக்கு இறைவன்‌ வினை எஞ்சாமல்‌ அழித்து விடுகிறா 
னாம்‌. சம்பந்தப்பெருமான்‌ சொந்த அனுபவத்தில்‌ அருளுகின்றார்‌. 
நாமும்‌ அவர்‌ வழி நின்று அருணாசலேஸ்வரரை வேண்டுவோ 
மாக. 

உண்ணாமுலை உமையாளொடும்‌ உடனாகிய ஒருவன்‌ 

பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ 

மண்ணார்ந்தன அருவித்திரள்‌ மழலைம்முழ வதிரும்‌ 

அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம்‌ அறுமே, 


பொருள்‌: - உண்ணாமுலை அம்மையாகிய பார்வதிதேவியாரோடும்‌ 
கூட ஒன்றாக எழுந்தருளியுள்ள ஒப்பற்றவனான பாதித்‌ 
திருவுருவம்‌ பெண்ணாக உள்ள பெருமானுடைய 
மலையாகிய தம்மிடத்தே றந்த அழகிய இரத்தினங்கள்‌ 
விளங்கத்‌ தரையில்‌ விழுனெற அருவிக்‌ கூட்டங்கள்‌ 
இனிய மத்தள ஒசைபோல ஒலிக்கின்ற திருவண்ணா 
மலையை வணங்குபவர்களுடைய வினைகள்‌ வேருடன்‌ 
தொடர்பற்றுப்போகும்‌. 


நிறு Outline Of Saiva Siddhanta: Part I 
PHILOSOPHY 


Sri. 8. Satchidanandam Pillai Avergal, B: கடம Te; 


[௦] 


(மலர்‌ 11. இதழ்‌ 2-ன்‌ தொடர்ச்சி) 


யாதொன்று பற்றின்‌ அதனியல்‌ பாய்ரின்று பந்தம்‌ அறும்‌ பளிங்‌ 
கனைய சித்து நீ 
உன்பக்குவம்‌ கண்டு அறிவிக்கும்‌ பான்மையேம்‌ யாம்‌ ? 


“You are a crystal-like chit which reflects the qualities 
of that with which it comes in cantact. It is my nature 
to promote the development of your knowledge with 
reference to your stage of spiritual evolution” says 
the Lord according to a famous hymn of St. Tayu- 
manava. Consider also the following yearning of this 
same great mystic: 


* ஆணவத்தோடத்து விதமானபடி, மெய்ஞ்ஞானத்‌ : 
தாணுவினோட அத்துவிதம்‌ சாரும்‌ நாள்‌ எங்காளோ!”, 


(when will the day come when I shall realise my 
advaita union (at-one-ment) with the Supreme and 
unwavering Intelligence, even as I now stand united 
with Anava mala the principle ignorance and darkness?) 


There souls are classified into three groups Vignana- 
kalar, Pralaya kalar and sakalar according to the degree 
of freedom they haveachieved fromthe bondage of mala 
or power of darkness. The ordinary trinities of devas 
right down to the lowest amaeba belong the third or 
least evolved group of சகலர்‌ (sakalar). The second 
class of souls have Anava and Karma only, and have 


Saiva Siddhanta Part ர 108 


bodies and worlds of a much nobler kind than those 
of the devas. The first class of souls have only Anava 
still clinging to them i. e. the consciousness of their 
ego as distinct from the Lord. Elaborate details of 
the ‘bhuvanas’ (worlds) where the souls live and the 
nature of their lives are given - details which we 
ordinary men can in no way verify. 


The ‘Pasa’ of Saiva Siddhanta is also called ‘mala’. 
It is subdivided in some books into three, and in 
others into four or five. The division into three is 
the more common. These are Anava, Karma and 
Maya. The attributes of each are detailed minutely 
in Saiva philosophical treatises. Pasa is a really 
existing thing, and‘is not a mere illusion. Anava 15 
the principle of ignorance and of the sense of Alan 
kara and Mamakara Sense of I and mine. It hides from 
the soul a knowledge both of itself and of God and 
souls. Karma is the law or principle which binds 
souls to the fruit of their actions-good and bad. And 
Maya is matter in three grades of subtlity. Itis the 
primordeal matter from which. all meterial things 
evolve in creation Sristhi. This matter or maya is 
subdivided in some of the Upanishads and. the 
Sankhya sutras into 24 tatwas. But in the Sivagamas 
12 more tatwas are added. All the 36 tatwas are 
material in varying states of density. The soul is not 
identical with these tatwas, although when united 
to these it feels like one with them. Our body and 
our mind and all the physical universe that we see 
are all productions out of this maya or matter. This 
maya is subdivided into suddha maya, misra maya 
and asuddha or Prakriti maya. And the 36 tatwas are 
classified suitably under these three heads. 


194 குமரகுருபரன்‌ 


God stands in advita relation, with Pasu and 
through it with Pasa also. He is neither the souls nor 
matter. But He stands in inseparable relation with the 
two. He envelops them, dwells in them, and moves 
them but yet transcends them. He is the eternal dancer 
in every atom and in the mighty universe. As St: Appar 
says He is the life of the world (உலகுக்கு உயிராயவன்‌ 
காண்‌”. Still the world or Pasa cannot bind Him or 
cause any imperfection in Him, as it does with the 
soul. It is like the poison in the snake which affects 
not the snake. Sivagnana Siddhiyar states: 


* உலகெலாம்‌ ஆகி, வேறாய்‌, உடனுமாய்‌, ஒளியாய்‌ ஓங்கி, 
அலகிலா உயிர்கள்‌ கன்மத்து ஆணையின்‌ அமர்ந்து செல்லத்‌, 
தலைவனாய்‌, இவற்றின்‌ தன்மைதனக்‌ கெய்தல்‌ இன்றித்‌, தானே 
நிலவுசீர்‌ அமல னாகி நின்றனன்‌ நீங்காது எங்கும்‌,” 

“ One with the world and different and both; the 
Light Transcendent, The Lord who guides souls innu- 
merable, in obedience to His will (and each one’s 
Karma). The Nirmala Being, untouched by the defects 
of His creatures, Supreme He stands, secondless 
pervading all”. 


This relation of non-duality in ‘which two distinct 
entities stand inseparably united is called Adwaita. 
As stated already, according to Siddhantic thought, 
God’s relation to the souls and matter is of this kind. 
The relation of soul and body is among the examples 
furnished in the Agamas. It may be noted in passing 
that Saiva siddhanta is often wrongly supposed to be 
Visishtadwaita. Itis not Visishtadwaita, not Ekat 
mavada, but Suddhadwaita. 


Highly interesting and subtle discussions are 
tobe found in the Siddhiyar and Sivajnanabodham 


Saiva Siddhanta Part 1 195 


with its splendid commentary in Tamil by Sivajnana 
Swamigal on the meaning of this term ‘Adwaita’. 


The plan of salvation for the soul is based on the 
nature of the soul primarily. As remarked already, 
the soul feels at one with what it is united and it 
cannot stand alone. It is found first united with 
mala or Pasa. The Lord’s plan to wear out the hold 
of this principle of darkness by pushing the inner- 
lying soul into the world of activity-into Samsara-by 
furnishing it with suitable bodies, inner organs, physical 
environment and experience of pleasure and pain. 
Maya or matteris used by the Lord for providing these 
facilities. Maya gives partial enlightenment, by 
wearing out gradually the force of darkness clinging 
to the soul like the verdigris in copper. The power of 

. Icha, Jnana and Kriya Desire Knowledge and will, 
lying dormant in the soul, are gradually provoked into 
manifestation. One becomes conscious by degrees of 
the bondage; the means of liberation and latterly of 
itself and finally of the Divine Grace and God who 
has liberated him, Accordingly there are, 3 avastas 
or states, (Kevala Avastha, Sakala Avastha and 
suddhavastha) for the soul. The pilgrim’s progress lies 
ordinarily through the mineral, the vegetable, the 
animal and the human kingdoms. God is all the 
while watching guiding and helping the purification 
of the soul. 


The end-of it all in this world is the attainment. 
of the state of the Jeevanmukta. Realisation of God 
jn one’s own self and in the world, while yet in the 
pody-that is the Jeevanmukta stete. Detailed des- 
criptions are given by perfected souls in this state. 
Both in this state and in later one, the freed soul 


196 குமரகுருபரன்‌ 


realises its advaita relation with God. The fruit of 
this salvation is not merely freedom from bondage 
but also positive sharing of the bliss of the Lord. 


There are four padas or well-defined stages in 
this spiritual ladder which the soul begins to ascend 
after it is sufficiently evolved to yearn for realisation 
of God. They are (2) Charya (2) Kriya, (3) Yoga and 
(4) Gnana. The Divine Grace which has been helping 
the spiritual evolution by the soul all unknown. to 
itself, through aeons appears as guru ‘spiritual Teacher’ 
in human form when the right moment arrives, and 
points out the way of realising the Supreme, and 
then disappears. Untill the present prarabda Karma, 
comes to an end the blessed soul lives in its last 
material tenement, serving the Lord and fellow beings 
in thought, word and deed as He directs it, and be- 
coming freed from the mortal coil once for all when 
the prarabda Karma is exhausted. The Jeevanmukta 
sees nothing but Sivam everywhere, and. in every 
thing. His words and deeds become God’s own. 
His body and ‘anthakaranas’ become the Lord’s, and 
are utilised by Him. He does no longer anything on 
his own account. The Lord is the doer, not the soul 
in this state. After the soul is freed from the body, 
it does not ceasé to exist. But it has been so trans- 
formed that it has lost all its consciousness of 680, 
having voluntarily surrendered ' it already unto the 
Lord. It has become perfectly one with the Lord, 
so that, though it continues to retain its bare existence 
as of old, it is not conscious of the same. In it all the 
divine attributes shine. But it does not perform the 
five great acts of God. It enjoys the Lord’sbliss 


without any sense of distinction between God, soul 
and Pasa, 


Saiva Siddhanta Part I 197 


This is the,highest stage of salvation. But below 
this there are 3 others-the saloka, sameepa and sarupa 
stages. These three are known as Pada Mukthis, and 
the last and highest as Para Mukti. These three are 
the fruits enjoyed after bodily death of a person 
treading of the paths of charya, kriya and Yoga 
respectively. 


From the above it will be clear that it is not the 
soul’s unaided effort, or its knowledge or its clever- 
ness that succeeded in procuring its release from 
bondage; but it is the Lord’s ‘Nirheduka Kripa’ as the 
Vaishnavite would name it. The whole process has 
been inspired and conducted by Divine Grace, which 
manifests itself as both Arakkarunai and Marak karu- 
nai (Grace which helps by means of pleasant and sam- 
ful experiences) according to the needs of the soul. 
When through Divine Grace the soul’s latent powers 
are sufficiently roused, it gains in experience and 
knowledge and learns to yearn for its realisation of . 
at-one-ment with God. That is all the effort it has 
to make. 


By the assertion of its intellect or powers the 
soul: can never realise God who will then recede 
further from its reach and remain an enigma, because 
God is Avana manasa kochara, only when the Supreme 
Lord gives the soul the power to see Him can it do so. 


Such in brief outline is the philosophy of Saiva 
Siddhanta. This part will now be concluded with a 
statement of its attitude towards other religions and 
systems of thought. While it claims that it gives the 
fullest and the truest idea of the reality, nature and 
means of the highest stage of salvation, it recognises 


198 குமரகுருப்ரன்‌ 


that all other faiths are also essential for the well 
being of the world, and that they are also true in their 
essence 50 far as they go, and help the spiritual 
progress of the souls who sincerely tread the paths 
laid down in them. It is the one and only Supreme 
Being that is worshipped in them also, though 
without full and adequate comprehensive of Reality. 
The various religions are like the steps in a ladder, 
without which the ladder will be useless. No religion 
ought therefore to be condemned as false. so long as 
it remains true to its own principles. The famous 
stanza in Sivajnana Siddhiyar on this point is worthy 
of quotation: Its translation is given below: 


“Religions, postulates and text books are various 
and conflict with one another. Itis asked which is 
the true religion? Which the true postulate? and 
which the true book? That is the true religion, 
postulate and book which, not possessing the fault of 
cailing this true and that false (and not conflicting 
with them) comprises everything reasonable in its 
fold. Hence all these are comprised in the 
Vedas and Sivagamas. And they are: imbedded in 
the sacred Foot of Hara” (Mr. J. M.'N. ’s translation) 
(Siddhiyar Sipaksha: VIII-I3). This kind of universal 
religion is Saivaism. An increasing awareness of 
the need for mutual understanding and respect in 
regard to all the great religions of the world is mani- 
fest. Several associations have been formed to promote 
this cause and make religions a rational loving 
and uniting force, Let us all hope and pray that the 
ancient mottos like “Under Heaven one family” 
and “There is but one community and but one God” 
may be realised in actual life all over the world. 


நத த்‌ 
பயப்‌! 


இலக்கியவளம்‌ 


பகட்க பத பச்ச படப்பட ப 
பட கக்‌ 


ப்‌ இகல்‌ 
திரு. ப. முத்துக்குமாரசாமி அவர்கள்‌, 
“இளங்கோ இல்லம்‌” இருப்பராய்த்‌ துறை, 


Wed உ 


இ_லகத்தில்‌ இருக்கின்ற அத்துணே மொழிகளைச்‌ காட்டிலும்‌ 
தலை சிறந்த இலக்கிய இலக்கணங்களைத்‌ தன்னகத்தே கொண்ட 
ஒரே மொழி தமிழ்‌ மொழிதான்‌. ஏனைய உலக மொழிகளில்‌ 
பயிலப்படுகின்‌.ற இலக்கணங்கள்‌ சொல்லுக்கும்‌ எழுத்துக்கும்‌ 
மட்டுமே வழிவகுத்‌ அக்‌ கொடுத்தன. ஆனால்‌ நம்‌ அன்னை மொழி 
யாம்‌ அரும்‌ தமிழில்‌ தான்‌ வாழ்வுக்கு இலக்கணம்‌ அமைத்துக்‌ 
கொடுத்தார்கள்‌ அருந்தமிழ்ப்‌ புலவர்கள்‌. நம்முடைய வாழ்வை 
அகவாழ்வு; புறவாழ்வு எனப்பிரித்து இவைகளின்‌ பின்னணியில்‌ 
பல இலக்கண இலக்கியங்களும்‌ வளர்ச்தன, வாழ்ந்தன. புறத்‌ 
துறை இலக்கியமான புறநானூறு என்ற இலக்கியத்தில்‌ ஓர்‌ 
செய்யுளை திறனாய்வு செய்வதே இக்கட்டுரையின்‌ உள்நோக்கு, 
இதோ அச்செய்யுள்‌: 


“ யாண்டு பல வாக ஈரையில வாகுதல்‌ 
யாங்காகிய ரென வினவுதிராயின்‌ 
மாண்ட வென்‌ மனைவி யோடு மக்களும்‌ நிரம்பினர்‌ 
யான்‌ கண்டனை யரென்‌ னிளையரும்‌ வேந்தனும்‌ 
அல்லவை செய்யான்‌ காக்கு மதன்றலை 
ஆன்ற விந்தடங்கிய கொள்கைச்‌ 
சான்றோர்‌ பலர்‌ யான்‌ வாழுமூரே *? புறநானூறு, 191 


இந்த செந்தமிழ்ச்‌ செய்யுளைப்‌ பாடிய பாவலர்‌ பிரொர்தையார்‌ 
என்ற புலவர்‌ பெருமகனார்‌. ஆண்டால்‌ மூத்த பெருந்தகை 
யாளர்‌. கலைமலி உள்ளத்தான்‌ மூப்புடைய அறிஞர்‌. 


த அறிவாலும்‌ காலத்தாலும்‌ மூப்புடைய முத்தமிழ்க்‌ காவலர்‌, 
கண்டோர்‌ ே கரக்குக்கு மூப்புடையவராகத்‌ தெரியவில்லை, 


200 குமரகுருபரன்‌ 


ஆண்டால்‌ மூத்தவர்களை விமர்சனம்‌ .செய்வது வெள்ளியயிர்‌. 
ஆச்தையாரிடத்திலோ ஈரையே இல்லை. கண்டவர்‌ கேட்டனர்‌ 
காரணத்தை. விளித்தவர்களுக்கு. விடையளித்த செய்யுளே 
இச்செய்யுள்‌, முதல்‌ ஈரடிகளும்‌ வினா கேட்டவர்களுக்கு 
விளித்துக்‌ கூறியது, அதைவிட்டு மூன்றாம்‌ அடியாகிய 
மாண்ட என்‌ மனைவியொடு மக்களும்‌ நிரம்பினர்‌ ?? 

என்பது மூன்றாம்‌ அடி. தமிழகத்து குலமகளிருடைய பண்பை 
“மாண்ட?” என்ற ஒரு சொல்‌ கலங்கரை விளக்குப்‌ போன்று 
உலகோர்க்கு உணர்த்துசின்றது. கணவன்‌ கைபிடிக்கும்‌ காரிகை 
யாளின்‌ பண்பு நலனை விளக்கவந்த வள்ளுவப்‌ பெருமான்‌ 


“ தெய்வந்‌ தொழாஅள்‌ கொழுநற்‌ றொழுதெழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை”? — குறள்‌ 05 

* தற்காத்துத்‌ தற்கொண்டாற்‌ பேணித்‌ தகைசான்ற 
சொற்காத்துச்‌ சோர்விலாள்‌ பெண்‌ ”* குறள்‌ 56 

என்று சொல்லிப்‌ போனான்‌. பிறிதொரு இடத்தில்‌ 


** மனைத்தக்க மாண்புடையாளாகித்‌ தற்கொண்டான்‌ 

வளத்தக்காள்‌ வாழ்க்கைத்‌ துணை ”' குறள்‌ 51 
என்ற வள்ளுவம்‌ வடித்தெடுக்கின்ற குறளிலே “மாண்புடைய?! 
என்றதொரு சொல்லின்‌ திறத்தைத்தான்‌ பிசிராந்தையார்‌ தன. 
பரவிலே அமைத்தார்‌. “மாண்ட?” என்ற சொல்லை மாட்மைப்‌ 
பட்ட இல்லக்கழத்தி என்ற பொருளை 'னெனணியாக வைத்துத்‌ 
தான்‌ அவர்‌ பாவிலே அமைத்திருக்கின்றார்‌. மாட்ஏிமைப்பட்ட 
மனைவி எப்படி. இருப்பாள்‌ என்று விளக்கம்‌ கொடுக்கின்றது 
விநாயகர்‌ புராணம்‌ 


₹* வருவாய்க்‌ கியைய வாழ்த்தலுறு 
மறுவில்‌ கற்பின்‌ மனையாற்போல்‌ '' --வி, பு. அரசியற்‌ படலம்‌ 20 ' 
** மாதர்‌ கற்புடை மங்கையர்க்கோர்‌ மழை ”* 
“ காதன்‌ மங்கையர்‌ கற்பினுக்கோர்‌ பெய்யும்‌ மழை ?? 
--விவேகூந்தாமணி 
கு.றளார்‌ வழங்கெ கருத்துக்களும்‌; _விவேகசிந்தாமணியும்‌, 
விகாயக புராணம்‌ போன்ற பெருநூல்கள்‌ வடித்தெடுத்த 


இலக்கயெவளம்‌ 201 


கற்புடை மகளிரின்‌ பண்புகளை யெல்லாம்‌ ஒருங்கே ஒன்றாக ஒரே 
சொல்லிலே குலமகளிரின்‌ . குணகலனை “மாண்ட? எனற 
சொல்லால்‌ பகுத்து வைத்தார்‌, பிசிராந்தையார்‌. மனைவியின்‌ 
மாட்சிமையைப்‌ பேசி முடித்த செந்தமிழ்க்காவலர்‌ மக்கட்‌ 
பேற்றைப்பற்றி மிக அழகாகப்‌ பாராட்டுகன்றார்‌. “மக்களும்‌ 
நிரம்பினர்‌?? மனைவியைப்பற்றி சொல்லால்‌ விளக்கிய பாவலர்‌, 
மக்களைப்பற்றி பாராட்டும்போது ஓர்‌ உம்மையை வைத்தே 
பொருள்பட அழகாக விளக்கிப்‌ போந்தார்‌. “மக்களும்‌” என்ற 
சொல்லில்‌ உள்ள உம்மையில்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ பொருள்கள்‌ 
பொதிர்‌ து டெக்கின்ற து, அர்தச்‌ சிறப்பும்மையால்‌ கீழே காணும்‌ 
பல நுண்ணிய பொருள்கள்‌ விளங்குகின்றன. மக்கட்பேறு 
எல்லோருக்கும்‌ இடைப்பது அரிது. குழந்தைகள்‌ பல இரும்‌ 
தாலும்‌ அவர்கள்‌ தங்களுக்குரிய அறிவு; ஆக்கம்‌; ' உள்ளத்‌ 
தூய்மை இவைகள்‌ நிரம்பி இருப்பது அரிது, ஆனால்‌ மது 
பாவுடை வேந்தருக்கு வாய்க்கப்பெற்ற மக்கள்‌ பல நல்ல உயரிய 
உன்னத பல செல்வங்களைப்‌ பெற்று சிறைவுபெற்திருக்தனர்‌ 
என்ற செய்தியை அந்த உம்மை உணர்த்துகின்றது. உம்மைக்கும்‌; 
அசைக்கும்‌ பொருள்கள்‌ நிறைய உண்டு நமது மொழியில்‌. 
வேறு எந்த மொழிகளில்‌ இல்லாத தனிச்சிறப்பு ஈம்‌ அன்னை 
மொழிக்குண்டு, அடுத்த சொல்லாகிய ““நிரம்பினா? என்ற 
சொல்லும்‌ ஆழமுடையது. எல்லா ஆக்கத்தாலும்‌ எனது 
மக்கள்‌ நிறைவுடையவர்கள்‌ என்று பெருமிதம்‌ கொள்கின்றார்‌. 
தனது வாழ்வின்‌ வனப்புக்கும்‌, வளத்துக்கும்‌ இன்பத்துக்கும்‌ 
நிறைவுடைமை நிறைந்த பெருமகிழ்வுக்கும்‌ காரணம்‌ தான்பெற்ற 
மக்கள்‌ என்று கூறுகின்றார்‌. 


எல்லா பண்புகளை குறைவுறாது பெற்ற ல்‌ பெற்று 
பெருமிதம்‌ கொண்டவர்கள்‌ உலக அரங்கிலே ஏராளம்‌, நான்‌ 
பெற்றெடுத்த மக்களின்‌ காரணமாக துன்பமே என்னை வாட்டாது 
என்று பெருமைப்பட மேலைநாட்டு இலக்கிய ஆசிரியன்‌ ஒருவன்‌ 


“No evil can befall me 
By God, I have a son” = Christopher Morley 
என்றான்‌. செகரிற்பியன்‌ என்ற தலைசிறந்த நரவலாசிரியன்‌ 
சாண்‌ அரசன்‌ என்ற நூலில்‌ 


202 குமரகுருபரன்‌ 


“0 Lord, my boy, my Arther, my fair! son 

My life, my joy; my food, my all the world 

My window - comfort, and my sorrow’s cure 
= Shakespeare King John Ill 4. 
என்றான்‌. வாழ்வுக்கும்‌; இன்பத்திற்கும்‌; உணவுக்கும்‌ உல 
குக்குமே பணயமாக செகசிற்பியன்‌ மக்களை மேம்பட்ட பொரு 
ளாக மதித்து வாழ்த்தினான்‌. இதைத்தான்‌ பிசிராந்தையார்‌ உட்‌ 
பொருளாகக்‌ கொண்டு (£ மக்களும்‌ நிரம்பினர்‌ '' என்றார்‌: 

அடுத்த அடி, 


£ யூரான்‌ கண்டனையரென்‌ இளையரும்‌ ” என்பத. இளையர்‌ 
என்பது பணியாள்‌ என்ற பொருள்படும்‌. இவருடைய பணி 
யாளன்‌ இளமை நிறைந்தவன்‌. உள்ளத்‌ துடிப்பும்‌ உணர்வும்‌ 
உடையவன்‌, இவருடைய நோக்கைக்‌ கண்டு இன்ன பணி 
செய்யவேண்டும்‌ என உள்ளக்‌ கருத்துக்கு ஏற்ப நடக்கும்‌ , 
ஏவலர்களை நமது முதுபெரும்‌ புலவர்‌ பெற்றிருந்தார்‌. 'எவல 
ருக்கும்‌, கரை தோன்றாமைக்கும்‌ இணைப்பு உண்டோ என ஐயம்‌ 
எழுவது உலக இயல்‌. அருந்தமிழ்‌ வளர்த்த ஒளவைச்கிழவி 

“ஏவா மக்கள்‌ மூவா மருந்து!” என்றார்‌, -ஓளவை அருந்தமிழ்‌ 

ஈம்‌ புலவரிடத்திலே ஏவல்‌ செய்தோர்‌ ஏவா பணியாளர்‌ 
களாகவே இருக்தார்கள்‌. பொதுவாக மனிதனுடைய நித்தல்‌ 
வாழ்விலே (௰ஃயி 1116) குறைவோ, மனக்குறைவேர வரு 
மானால்‌, துன்பமோ காணுமானால்‌ வாழ்விலே ௬வை இல்லாது 
வாழ்ந்தும்‌ வாழாத வாழ்க்கையாக மாறிவிடும்‌. மனித மன 
இயல்‌ வல்லுனர்கள்‌ மனிதனின்‌ வாழ்க்கையிலே துன்பம்‌ வளர 
வளர அவனின்‌ வாழ்காள்‌ குறுகும்‌,  குறைவுடைய வாழ்வால்‌ 
தொல்லையும்‌ துன்பமும்‌ வளரும்‌ என்று கூறுகின்றார்கள்‌. 
தொல்லைகளும்‌ துன்பங்களும்‌ இல்லாது காக்க வேண்டிய கடப்‌ 
பாடு பணியாளர்களைப்‌ பொருத்தது. இதைக்‌ குறித்துத்தான்‌ 

“மேகமே சேர்கொடை வேந்த மிர்து 

சேவகனும்‌, ஆகவே செய்யினமிர்து !” சிறுபஞ்சமூலம்‌ -4 

“வெங்குருதி மல்க விழுப்புண்ணுகு தொறூஉ 

மிங்குலிகஞ்‌ சோரும்‌ வரைபேய்க்கும்‌ -- பைங்க 


இலக்கியவளம்‌ 203 


ணினம்‌ போக்கி நின்றாரிகல்‌ வாட்டி வேந்தன்‌ 
மனம்‌ போல வந்த மகன்‌ '' புறப்பொருள்‌ வெண்பா-26 
மேலே கண்ட இலக்கிய இலக்கணங்கள்‌ பணியாளர்களின்‌ 
சிறப்பை மாண்பைப்‌ போற்றி வாழ்த்தகன்றன. இத்தகைய 
ஏவலர்களை நமது புலவர்‌ பெற்றிருந்தார்‌. அடுத்த அடி, 
“ அரசன்‌ அல்லவை செய்யான்‌?” 
என்பது, குற்றமற்ற மாசுமறுவற்ற மாண்புகளை உடையவன்‌ 
அரசன்‌. தமிழக அரசர்கள்‌ மக்கள்‌ ஈலனே தனது நலன்‌ 
எனக்‌ கருதி அரசாட்சி செய்து வந்தார்கள்‌. அரசன்‌ ஏதேச்‌ 
ச.திகாரமாக,எதுவும்‌ செய்ய முடியாது, ஐம்பேராயமும்‌; எண்‌ 
பேராயமும்‌ நாட்டையும்‌ குடியையும்‌, அரசையும்‌ அமைச்சர்‌ 
அவையையும்‌ காத்து வந்தன. இர்த இனிய செய்தியை சேரன்‌ 
தம்பி இசைத்த செந்தமிழ்க்‌ காப்பியமான சிலம்பில்‌ 
“ஐம்பெருங்‌ குழுவும்‌ எண்பேர்‌ ஆயமும்‌ "' -சிலப்பதிகாரம்‌ 5-157 
தெரியக்‌ இடக்கின்றது. உலகிலே உள்ளோர்‌ உயிராகவும்‌ 
மன்னன்‌ உடலாகவும்‌ இருந்தான்‌ என்ற புரட்சி மிக்க கருத்தை 
கன்னித்‌ தமிழ்‌ வளர்த்த கம்பநாடான்‌ தனது காதையில்‌, 
“ வயிரவான்‌ பூணணி மடங்கன்‌ மொய்ம்பினான்‌ 
உயிரெலாந்‌ தன்னுயி ரொப்ப வோம்பலாற்‌. 
செயிரிலா வுலகினிற்‌ சென்று நின்றுவாழ்‌ 
உயிரெலா முறைவதோ ருடம்புமாயினான்‌ " என்று கூறுகின்றான்‌. 
- கம்பராமாயணம்‌ அரசியற்படலம்‌. 
செய்த குற்றம்‌ தாங்கமாட்டாது தன்‌ உயிர்‌ மாய்த்துக்‌ கொண்‌ 
டான்‌ பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌. எனவே பண்டையிலே 
வாழ்ந்த தமிழ்‌ அரசர்கள்‌ நீதிக்கும்‌ கோமைக்கும்‌ உறுதுணையாக 
இருந்தார்கள்‌, அதனால்‌ தான்‌ பிசிராந்தையார்‌ தனது அரசன்‌ 
அன்பம்‌ செய்யான்‌ என்று தனது பாவிலே **அல்லவை செய்‌ 
யான்‌'” என்ற தொடரால்‌ விளக்கிப்‌ போந்தார்‌. அரசனின்‌ 
சிறப்பை, 
“ மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌ '* - புற 186 
“மன்பதை காக்கும்‌ ஈன்குடி ''-சிலப்பதிகாரம்‌-காட்சிக்காதை 108 
“ உறங்கு மாயினும்‌ மன்னவன்‌ தண்‌ஒளி 
கறங்கு தெண்திரை வையகம்‌ காக்குமால்‌ '' - £வகசிந்தாமணீ248 


804 குமரகுருபரன்‌ 


“ மண்ணில்‌ வாழ்தரு மன்னுயிர்கட்கு எல்லாம்‌ 


கண்ணும்‌ ஆவியும்‌ ஆம்‌ பெருங்‌ காவலன்‌ "' -பெரிய புராணம்‌ 
இருஈகரச்சிறப்பு 14 
“ மன்னுயிர்‌ ஞாலக்‌ கின்னு யிரெக்கு மறை '' - பெருங்கதை 11 


என்பன போன்ற பிற தமிழ்‌ இலக்யெங்கள்‌ வாயிலாக நாம்‌ 
அரசனின்‌ ஆளும்‌ திறமையை நன்கு உணர்ந்தோம்‌. எனவே 
ஆந்தையார்‌, அல்லவை செய்யாத உயரிய பண்புடைய அரச 
ஆட்சியின்‌ குடிமகனாகத்‌ திகழ்ந்த காரணத்தால்‌ அவர்‌ நரை 
பெறவில்லையாம்‌, | 


இறுதியாக ஆந்தையார்‌ உலகு உய்வதற்கும்‌; தான்ஈலம்‌ 
பலகுறையாது வாழ்வதற்கும்‌ காரணம்‌ காட்டுகின்றார்‌. 
**: அதன்றலை ஆன்றவிந்தடங்கிய கொள்கைச்‌ 
சான்றோர்‌ பலர்‌ யான்‌ வாழுமூரே '” 
என்பது இறுதி அடிகள்‌. இந்த அடி.களிலே ஆன றவிந்தடங்‌ 
இய? என்ற சொற்றொடர்‌ இனிப்பதாகும்‌. . நாட்டைக்‌ காக்கும்‌ 
நல்லறம்‌ வளர்த்த சான்றோர்களின்‌ பண்பை விளக்க வந்த 
புலவர்‌ பெருமகனார்‌ ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கையை 
உடைய என்று சான்றோர்களுக்கு அடித்தளம்‌ அமைத்துக்‌ 
கொடுக்கின்றார்‌. இற்றைக்கு 2000 ஆண்டுகட்கு முன்னர்‌ 
பாண்டிப்‌ பெருராட்டை ஆண்டு வந்த இளம்பெருவழுதி என்ற 
அரசன்‌ மாடு வாழ, அறம்‌ செழிக்க, நீதி வளர உறுதுணேயான 
வர்கள்‌ சான்றோர்களே என்றான்‌. இதைத்தான்‌ புறப்பொருள்‌ 
வளர்த்த புறகதானூற்றிலே 
“ உண்டால்‌ அம்ம இவ்வுலகம்‌ இந்திரர்‌ 
அமிழ்தம்‌ இயைவதாயினும்‌ இனிது எனத்‌ 
தமியர்‌ உண்டலும்‌ இலரே முனிவிலர்‌ 
துஞ்சலும்‌ இலர்‌ பிறர்‌ அஞ்சுவது அஞ்சிப்‌ 
புகழ்எனின்‌ உயிருங்‌ கொடுக்குவர்‌ பழியெனின்‌ 
உலகுடன்‌ பெறினும்‌ கொள்ளலர்‌ அயர்விலர்‌ 
அன்ன மாட்சி அனைய ராகித்‌ 
தமக்கென முயலா நோன்தாள்‌ 
பிறர்க்கென முயலு௩ர்‌ உண்மையானே '' புறநானூறு 182 
என்ற சான்றோர்களுக்கு 9 வரிகளிலே பண்புகளை வடித்தெடுத்த 
கருத்துச்‌ செல்வத்தை ஆர்தையார்‌ தனது பாவிலே 8: ஆன்று 


அவிந்து அடக்கிய கொள்கைச்‌ சான்றோ'' என்ற தொடரால்‌ 
விளக்கப்‌ போந்தார்‌. . இக்கருத்தை ஒப்புவான்‌ போன்று இன்‌ 
தமிழ்க்‌ கவிஞர்‌ இளங்கோவடிகளார்‌ தனது காப்பியத்தில்‌ 
1 அறஞ்செய்‌ மாக்கள்‌. புறங்காத்‌ தோம்புநர்‌ 

நற்றவஞ்‌ செய்வோர்‌ பற்ற முயல்வோர்‌ 

யாவரும்‌ இல்லாத்‌ தேவர்‌ நன்‌ நாட்டுக்கு 

இறைவனாகிய பெருவிறல்‌ வேந்தே ” 
என அரசாளும்‌ அரசனுக்கு அச்சாணி சான்றோர்கள்‌ என 
விளக்கியதைக்‌ கண்டோம்‌. “ஆன்ற?” என்ற சொல்லில்‌ கல்வி 
கேள்விகளாற்‌ சிறப்புற்று அறிவு கெழுமிய தலைமகனே ஆன்ற 
தலைமகனாக மஇச்கப்படுவான்‌. இத்தகைய பெருமக்கள்‌ இயற்‌ 
கையாகவே பல நுண்ணறிவுகளைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌, 
இதைத்தான்‌ மேலைநாட்டுக்‌ கவிஞன்‌ 


“Knowledge comes, but wisdom lingers” -Tennyson: 
என்று சொன்னான்‌. அர்த நுண்ணறிவும்‌ உள்ளத்தின்‌ ஆழத்தி 
லேயிருக்து பிறக்க வேண்டும்‌. ௮.து வேணு எங்கும்‌ பெறும்பண்பு 
இல்லை என்று Waller Whitman என்ற புலவன்‌ Song of the 
open. Reoad என்ற நூலில்‌ கூறுகின்றான்‌, எனவே பிரரொந்தை 
யார்‌ காலத்துச்‌ சான்றோர்கள்‌ கல்வி கேள்விகளாற்‌ சிறந்து 
நுண்ணறிவை இயற்கையாகப்‌ பெற்றுத்‌ இகழ்ந்த காரணத்தால்‌ 
தனக்கு ஈரை நாடவில்லை எனப்பாடினான்‌. 


இத்தகைய உயிரிய கொள்கைகளைத்‌ தன்னகத்தே வைத்துத்‌ 
தான்‌ பிசிராந்தையார்‌ கவிதையை யாத்துள்ளார்‌. புறநானூற்றில்‌ 
உள்ள அத்துணைச்‌ செய்யுட்களும்‌ பல்பொருள்‌ விரித்து பல்சுவை 
காட்டும்‌ பழந்தமிழ்‌ இலக்கிய மரபுடைய கவிதைகளாகும்‌, 
அவைகள்‌ யாவும்‌ 2000 ஆண்டுகட்கு முன்னர்‌ நமது பரம்பரை 
யினர்‌ வாழ்ந்த வாழ்வின்‌ விளக்கக்‌ குறிப்புகளே. ஈமது பழம்‌ 
தமிழ்‌ இலக்கங்கள்‌ அர்த உயரிய இலக்கியங்கள்‌ வாழ்க! 
இந்த இலக்கிய வளம்‌ வளர்த்த தமிழகம்‌ வளர்க! தண்ணொளி ' 
வீசும்‌ தமிழர்குலம்‌ ஓங்குக! ஓங்குக! 


உவமை இன்பம்‌: 5. 


ர ர ர ன்ன 

ட குறுந்தொகை உவமைச்‌ சிறப்பு ந 
ட: 

GEDEDEDEDEDEDEDEDEDADEDD. 


திரு: மது. ௪. விமலானந்தம்‌ அவர்கள்‌, எம்‌. ௭., 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, சரபோட அரசர்‌ கல்லூரி, தஞ்சாவூர்‌. 
1 
சிறிய கிளையில்‌ பெரிய பழம்‌ : 


அன்பின்‌ திறத்தை இணைந்த நிலையில்‌ அறிவதைவிட, 
பிரியும்‌ நிலையிலும்‌ பிரித்த நிலை.பிலும்தான்‌ ஈன்குணரலாம்‌. 
காதலன்‌ காதலியர்‌ தம்‌ கனிக்த அன்பையும்‌ காதல்‌ ஈண்பையும்‌ 
அன்னவர்‌ கூடியிருக்கும்‌ காலத்தினும்‌ ஊடியிருக்கும்‌ காலத்தே 
தான்‌ உள்ளபடி உணர முடியும்‌. ஏனெனில்‌ 

மக்கட்குத்‌ தாய்தன்‌ மணாளனோ டாடிய 

சுகத்தைச்‌ சோல்லேனிற்‌ சோல்லுமா றெங்ஙனே 
என்றபடி. இருவருள்ளமும்‌: இயைந்து இன்பம்‌ நுகரும்‌ நிலையில்‌ 
அவ்வின்ப நிலையை வெளிப்படுத்தவும்‌ இயலாது; தலைவன்‌ தலைவி 
பால்‌ வைத்த ரேயத்தையோ, தலைவி தலைவன்பால்‌ கொண்ட 
காதலையோ வெளிப்படுத்த வாய்ப்புமில்லை, ஆனால்‌ பிரிவின்‌ 
போது ஒவ்வொருவரும்‌ வாய்விட்டு அரற்றும்‌ நிலை ஏற்படும்‌, 
அஅபோது ஒருவர்‌ மற்றொருவர்பரல்‌ கொண்ட உயிர்‌ நேயம்‌ 
உணரப்பெறும்‌, 


அன்றியும்‌ இன்பம்‌ உணரும்‌ தன்மைத்து; துன்பம்‌ உணர்த்‌ 
அம்‌ தன்மைத்து; இணைந்திருப்பதால்‌ ஏற்படும்‌ இன்பத்தைவிடப்‌ 
பிரிக்திருத்தலால்‌ வரும்‌ துன்பம்‌ மிகப்பெரிது. இதனைச்‌ செம்‌ 
தமிழ்‌ ஈலம்‌ பயில்‌ சிந்தாமணி யாரிரியர்‌, இன்பம்‌ நீர்த்திவலை 
யளவின அ; பிரிவுச்‌ அன்பமேோ நீர்ப்‌ பெருக்காம்‌ கடலளவின 
தென்று கூறுகிற: 

எரிதலைக்‌ கோண்ட காமத்‌ தின்பரீர்ப்‌ புள்ளியற்றால்‌ 

பிரிவின்கட்‌ பிறந்த துன்பம்‌ பேருங்கடலனைய தொன்றால்‌ 


குறுந்தொகை உவமைச்‌ இறப்பு 207 


இதனால்‌ கூடலில்‌ நிகமும்‌ இன்பத்தினும்‌ பிரிவின்கண்‌ நிகழும்‌ 
அன்பம்‌ மிகப்‌ பெரிதென்பது அறிந்தோம்‌. 


இம்முறையில்தான்‌ ஒரு தலைவனும்‌ தலைவியும்‌ களவு வழி 
நின்ற காரணத்தால்‌ கூடிமகமும்‌ இன்பத்தினும்‌, பிரிந்து வருந்‌ 
அம்‌ துன்பத்தை அனுபவித்தனர்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ கூடும்‌ 
நேரம்‌ குறைவு; பிரிந்து வருந்தும்‌ நேரம்‌ மிகுதி, தலைவன்‌ வக்‌ 
வந்து தலைவியைக்‌ கண்டு மூழ்ந்து திரும்பினான்‌. இதனைக்‌ கண்‌ 
ணுற்ற தோழி தலைவனைத்‌ இருமணம்‌ செய்து கொண்டு வாழு 
மாறு கூறினாள்‌. . தலைவன்‌ செவி சாய்த்தானில்ல்‌. உடனே 
தோழி தலைவியின்‌ நிலையறியாத தலைவனைத்‌ தெருட்டுமாற்றான்‌: 


கிறு மூக்கிலே வேலியாக அமைய, வேரிலேயே பழங்‌ 
களைக்‌ கொண்ட வேர்ப்பலா விளையும்‌ காடனே! பக்க மலையில்‌ 
பலா மரத்தின்‌ மிகச்சிறிய கிளையில்‌ மிகப்பெரிய பழம்‌ தொங்கு 
வது போன்று, உன்பால்‌ உயிரையே வைத்திருக்கும்‌ தலைவியின்‌ 
உயிரோ மிகமிகச்‌ சிறியது; உன்பால்‌ அவள்‌ கொண்ட காதல்‌ 
நண்போ மிகமிகப்‌ பெரியது. எனவே செவ்வியறிந்து செயல்‌ 
படுக? எனக்‌ கூறுகிறாள்‌. இதோ பாடல்‌: 

வேரல்‌ வேலி வேர்க்கோள்‌ பலவின்‌ 

சாரல்‌ நாட! செவ்வியை ஆகுமதி; 

யார்‌அ&து அறிந்திசி னோரே; சாரல்‌ 

சிறுகோட்டூப்‌ பெரும்பழம்‌ தாங்கி யாங்குஇவள்‌ 

உயிர்தவச்‌ சிறிது; காமமோ பெரிதே, (கும்‌. 18) 

இங்கே, தலைவி தலைவன்பால்‌ கொண்ட காதல்‌ பெரிது; 
உயிர்‌ சிறிது என்பதை உணர்த்த நல்லதோர்‌ உவமையை எடுத்‌ 
தாள்கின்றார்‌ புலவர்‌. 

ஒரு பலா மரம்‌; அம்மரம்‌ சமவெளியில்‌ அமைந்ததன்று; 
மலைச்‌ சாரலில்‌ விளைந்த பலா. அப்பலா மரத்தின்‌ மிகச்சிறிய 
மெல்லிய னையில்‌ மிகப்பெரிய பருத்த பலாப்பழம்‌ தொங்கு 
ன்றது, மிகச்சிறிய கொம்பில்‌ தாங்கமுடியாத மிகப்பெரிய 
பழம்‌ தங்குகின்‌ றதெனில்‌ கேட்கவா வேண்டும்‌? எந்த நேரம்‌ 
பழம்‌ இற்று விழுமோ? அறியோம்‌, அன்றிப்‌ பழத்தின்‌ 
கனத்தைத்‌ தாங்காது ளையும்‌ முறிதல்‌ கூடும்‌, 


208 குமரகுருபரன்‌ 


இயல்பிலேயே பாதுகாப்புடையதும்‌, வேரிற்‌ பழுத்தலினால்‌ 
ழே விழும்‌ வாய்ப்பில்லாததுமான .பலாப்‌ பழத்தையே 
பார்த்துப்‌ பழெவனே தவிர, சிறிய கொம்பில்‌ அங்கும்‌ பெரிய 
பழத்தைப்‌ பார்த்தறியான்‌ தலைவன்‌; ஆயினமையால்‌ அவனுக்கு 
அறிவு கொளுத்தகின்றாள்‌ தோழி, 

கிளைகவில்‌ பலாப்‌ பழங்களைக்‌ கொண்ட மரம்போல்‌ இடை 
யூறு மிக்கது திருமணம்‌ செய்து கொள்ளாமல்‌ அஞ்சி வாழும்‌ களவு 
வாழ்வு; வேர்களில்‌ பழங்களைக்‌ கொண்ட வேர்ப்‌ பலாப்போல்‌ 
இடையூறு இல்லாதது திருமணம்‌ செய்து கொண்டு அமைதியாக 
வாழும்‌ கற்பு வாழ்வு என உணர்த்‌ துஇன்றாள்‌. 

இளையில்‌ தொங்குகன்றமையால்‌ பழங்களைக்‌ கண்டோர்‌ 
கொண்டு செல்லக்‌ கூடும்‌; அதுபோல்‌ அழகு நலமும்‌ அறிவுத்‌ 
திறமும்‌ மிக்க தலைவியை விரும்பி வேறு சிலர்‌ மணந்து செல்லக்‌ 
கூடும்‌, பாதுகாப்பு இல்லாமையால்‌ பார்ப்போர்‌ பழங்களைப்‌ 
பறித்துச்‌ செல்ல வாய்ப்பிருப்பதுபோல்‌, தலைவியை வேற்று 
வரைவினின்றும்‌ பாதுகாப்போர்‌ இலாமையின்‌ பிறர்‌ வரைந்து 
கொள்ளவும்‌ முயல்வர்‌. 

தலைவி வல்லியனைய மெல்லியல்‌, மிகச்சிறிய கொம்பில்‌ தாங்க 
வொண்ணாப்‌ பெருங்கனி தூங்குவது போன்று, மெல்லியல்‌ சாய 
லுடை இக்கல்லியலாள்‌ சிறியளாயினும்‌, தலைவன்பால்‌ கொண்ட 
பேரன்பு மிகப்பெரிது. முதிர்ந்து கனிந்த பலாப்பழம்‌ கொள்‌ 
வரரிலராயின்‌ தானே இற்று விழுந்து மலைச்‌ சாரலாதலினால்‌ 
இதைம்‌ து சின்னாபின்ன மாதலுமுண்டு; அஃதேபோல்‌ இவளது 
காதலும்‌ பேரற்றுவாரற்றுப்‌ பொன்றிப்‌ போதலும்‌ உண்டு. 
சிறிய கொம்பில்‌ பெருத்து விளங்கும்‌ பருத்த பலாப்‌ பழத்தைக்‌ 
காலமறிந்து பறிக்காவிடில்‌ பழு தாங்காமல்‌ இளை இற்று ஒடியவும்‌ 
கூடும்‌; ௮ஃதே போன்று தலைவியின்‌ காதற்‌ பெருங்கனி இன்னும்‌ 
கனியின்‌ அதனைத்‌ தாங்காது அவள சிற்றுயிர்‌ பிரிதலும்‌ கூடும்‌. 
பலாப்பழம்‌ மிகவும்‌ கனிந்து உருகுவதன்‌ முன்னர்‌ எற்ற காலத்து 
உற்றார்‌ பறித்துப்‌ பயனடைதலே சாலும்‌; அதுபோலவே 
தலைவி உயிர்‌ நீப்பதற்கு முன்னம்‌ உரிய பருவத்தே அவளை 
அவளுக்குரிய தலைவன்‌ வரைந்து கொள்ள வேண்டும்‌ என்பதும்‌, 
தெரிந்த ஆனால்‌ தெளிவுமிக்க இவ்வுவமையால்‌ தெரியவருகிறது. 


குறுந்தொகை உவமைச்‌ இறப்பு 209 


இங்கே, மரக்கொம்பை மகளிர்க்கு உவமையாக்கும்‌ தமிழ்‌ 
மரபு ஒன்றவும்‌, உயிர்‌ இணுவென்றும்‌, சிற்றுயிர்‌ என்றும்‌ கூறப்‌ 
படுவதற்கேற்பவும்‌ தலைவியின்‌ இளமை நலம்‌ தோன்றவும்‌ 
தலைவிக்குச்‌ சிறுகோடு (சிறியகிளை) ' உவமையாயிற்று, அது 
போன்றே இற்றுயிர்‌ கொண்ட வேட்கை மிகப்‌ பெரிதென்ப 
தாலும்‌, அதனை நுகரும்‌ தலைவனுக்குப்‌ பேரின்பம்‌ நல்கும்‌ 
பெற்றிமை பற்றியும்‌ காமத்திற்குப்‌ பெரும்‌ பழம்‌ உவமையா 
யிற்று. இனி, 

தாம்‌ வீழ்வார்‌ தம்வீழப்‌ பெற்றவர்‌ பேற்றாரே 

காமத்துக்‌ காழில்‌ கனி. எனத்‌ தமிழ்‌ மறையும்‌, 

கன்னிமை கனிந்து முற்றிக்‌ காமுறக்‌ கமழுங்‌ காமத்து S$ 

இன்னறுங்‌ கனியைத்‌ துய்ப்பான்‌ ஏந்தலே, 
எனச்‌ இிந்தாமணியும்‌' காமத்தை நறுங்கனியாகக்‌ கொண்டது 
போன்றே குறுந்தொகையிலும்‌ காதற்‌ பெருங்கனி காட்சியளிக்‌ 
இன்ற தென்க, 


இற்றுயிர்‌ பெருங்காதல்‌ கொண்ட. நிலையும்‌; சிறுகோட்டில்‌ 
பெரும்‌ பழம்‌. விளைந்த கதையும்‌ இனைந்து செல்லும்‌ ஏற்றம்‌ 
கண்டோம்‌. 


ஆடவனும்‌ ஆடிப்பாவையும்‌ : 

தலைவன்‌ காதற்‌. பரத்தையிடம்‌ விடுதலறியா விருப்புற்று 
அவள்‌ வீட்டிலேயே தங்விட்டான்‌, தலைவி மிகமிக வருந்தி 
னாள்‌, வருந்துவதோடன்றித்‌ தன்‌ கணவன்‌ காதற்பரத்தை 
யிடம்‌ இருப்பதால்‌ அவள்‌ தன்னை மதியாது எளனம்‌ செய்வது 
கண்டு இதயம்‌ குமுறினாள்‌. ஈரட்கள்‌ பல நகர்ந்தன, 

பன்னாட்களுக்குப்‌ பின்னர்‌ தலைவன்‌ தன்மனை வந்தடைச்‌ 
தான்‌. வந்தவன்‌ தன்‌ காதற்‌ பரத்தையிடம்‌ செல்லாது ஏனோ 
இங்கேயே தங்கி விட்டான்‌, தலைவிக்கோ சொல்லொணாப்‌ 
பூரிப்பு, எசியும்‌ பேசியும்‌ வந்த காதற்‌ பரத்தையை ஏளனம்‌ 
செய்யலானாள்‌; இகழவும்‌ செய்தாள்‌. 


இஃது எவ்வாறோ காதற்பரத்தைக்கு எட்டிற்று, (ஐந்தாம்‌ 
படைகளும்‌, கோள்‌ சொல்லும்‌ குறுமொழியரும்‌ அக்காலத்‌ 


210 குமரகுருபரன்‌ 


திலும்‌ உண்டுபோ லும்‌!)தாங்கொணாத்‌ அடி.ப்பு-சனந்தெழுந்தாள்‌. 
சினமெலாம்‌ தலைவன்மேல்‌! “என்‌ வீட்டில்‌ இருக்கும்போது 
நரன்‌ மகிழ இனிய மொழி பேசிய தலைவன்‌, தன்வீடு சென்‌ 
றம்‌. தன்‌ மனைவியின்‌ மனம்‌ மகிழ எற்றது செய்இன்றனனே?? 
மீனுக்குத்‌ தலையையும்‌, பாம்புக்கு வாலையும்‌ காட்டும்‌ செயலைப்‌ 
போன்றன்றோ உள்ளது தலைவன்‌ செயல்‌ என்றெண்ணினள்‌ 
போலும்‌! 


இங்கே தலைவிக்கேற்ப தலைவன்‌ செயல்படும்‌ திறத்தை 
உவமை மூலம்‌ உணர்த்துனெறார்‌ ஒரு புலவர்‌, நாம்‌ ஆடவும்‌ 
அசையவும்‌, அதற்கேற்பக்‌ கண்ணாடியில்‌ தோன்றும்‌ ஈம்‌ உருவ 
மும்‌ ஆடவும்‌ அசையவும்‌ செய்யுமன்றோ? அத போன்றே 
தலைவிக்குத்‌ தக தலைவனும்‌ ஆடுகிறான்‌ என்கிறார்‌ ஆலங்குடி 
வங்கனார்‌ எனும்‌ புலவர்‌. இதோ பாடல்‌: 

கழனி மாத்து விளைந்துஉகு தீம்பழம்‌ 

பழன வாளை கதூஉம்‌ ஊரன்‌; 

எம்‌இல்‌ பேருமோழி கூறித்‌, தம்‌இல்‌ . 

கையும்‌ காலும்‌ தூக்கத்‌ தூங்கும்‌ 

ஆடிப்‌ பாவை போல 

மேவன செய்யும்தன்‌ புதல்வன்‌ தாய்க்கு. (குறுச்‌-6) 


இக்காலத்தும்‌ * அவள்‌ கிழித்த கோட்டைத்‌ தாண்ட 
மாட்டான்‌ ” என்றும்‌; £ அவளுக்கு முன்னாலே பம்பரம்போல்‌ 
ஆடுகறானா?” என்றும்‌; அவள்‌ சொல்லுகிறபடி. யெல்லாம்‌ ஆடு 
கிறானே!' என்றும்‌ பெண்வழி இய்ங்குபவனைக்‌ (Hen - pecked 
husband) கூறக்‌ காண்கிறோம்‌. இதனையே இலக்கிய மெரு 
இட்டு இங்கே காண்கிறோம்‌. 


கணவன்‌ இிழத்தியின்‌ விருப்பத்திற்கேற்ப மனம்‌ கோணாத 
மேவன செய்கின்றான்‌ என்பதைக்‌ கண்ணாடி முன்னின்று நாம்‌ 
என்னென்ன செய்கின்றோமோ அவற்றை அப்படியே செய்யும்‌ 
கண்ணாடியில்‌ தோன்றும்‌ ஈம்‌ உருவம்போல, தலைவனும்‌ தலைவிக்‌ 
கேற்ப ஆடுகிறான்‌ என விளக்கினார்‌. கண்ணாடியில்‌ தோன்றும்‌ 
உருவம்‌ ஈரம்‌ என்னென்ன எப்படி எப்படிச்‌ செய்கன்றோமோ 


அதேபோல அப்படியே அதே நேரத்தில்‌ இம்மியும்‌ தவறாத 


கு௮ுந்தொகை உவமைச்‌ இ றப்பு 211 


செய்கன்றமை போன்றே தலைவனும்‌ இழத்தியின்‌ கருத்திற்குச்‌ 
சிறிதும்‌ முரணாது காலர்‌ தாழ்த்தாது செயல்படுகிறானென்பதாம்‌, 


£ தன்‌ கணவன்‌ தன்‌ கருத்து வழி அகலாது நிற்பதால்தான்‌ 
இல்லக்கழத்தி செருக்குற்று இங்கனம்‌ எனைப்‌ புறனுரைக்க 
லாயிற்று | என்கிறாள்‌ பரத்தை. 


இங்கனம்‌ கணவன்‌ மனைவிக்கு அடங்கி, மனைவியின்‌ கருத்து 
வழி இயங்குகின்றான்‌ என்பதை திட்டவட்டமாக - நேர்பட 
மொழியா கெளிவு குழைவு தோன்ற உவமை மூலம்‌ உணர்த்திய 
ஓட்பம்‌ உயர்வுடைத்து, 


அழகும்‌ ஆவின்பாலும்‌ : ; 

பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை என்பதனை நண்குணர்ந்த 
தலைவன்‌ ஒருவன்‌ தலைவியைப்‌ பிரிந்து பொருள்‌ தேடச்சென்றான்‌, 
.அன்றிலென ஒன்‌ றியிரும்‌த தலைவிபிரிவா ற்றாமையால்‌ வரும்தினாள்‌; 
தலைவனை நினைந்து நினைந்து நைக்தாள்‌) ஈலிந்தாள்‌ மெலிந்தாள்‌. 
தலைவியின்‌ பேரழகு கெட்டுப்‌ பசலை வந்துற்ற, இதனைக்‌ 
கண்ணுற்ற உயிர்த்‌ தோழி, தலைவன்‌ பிரிந்த நிலையிலேயே தலைவி 
யின்‌ நிலை இங்கனமெனில்‌ தலைவன்‌ திரும்பி வரும்வரை எவ்வாறு 
தான்‌ இவள்‌ அஆற்றியிருக்கப்‌ போகின்றாளோ எனக்‌ 
கவன்ருள்‌. 

தன்பொருட்டுத்‌ தோழிபடும்‌ அயரினைக்‌ கண்ணுற்ற தலைவி, 
தான்‌ பொழுத்திருந்தா லும்‌ தன்‌ அழகு அழிக்தொழிர்ததே என 
உளம்‌ நொந்தாள்‌. மாமைக்‌ கவின்‌ மாறிய வருத்தத்தை உவமை 
மூலம்‌ விளக்குனெறாள்‌. 

கன்றும்‌ உண்ணாது, கலத்தினும்‌ படாது, 

௩ல்‌ஆன்‌ தீம்பால்‌ நிலத்துஉக்‌ காஅங்கு 

எனக்கும்‌ ஆகாது, என்னைக்கும்‌ உதவாது, 

பசலை உணீஇயர்‌ வேண்டும்‌ 

திதலை அல்குல்‌என்‌ மாமைக்‌ கவினே. (குனம்‌ 27) 

நல்ல பசுவின்‌ இனிய பால்‌, அப்பசுவின்‌ கன்றுக்கும்‌ 
உதவாது, கலத்திலும்‌ விழாது நிலத்தில்‌ சிந்தி வீணாவது போல்‌, 
என்னுடைய அழகு எனக்கும்‌ பயன்படாது. என்னுடைய 


272 குமரகுருபரன்‌ 


தலைவனுக்கும்‌ பயன்படாது பசலை உண்ணப்‌ பெறுகிறது, என்‌ 
இருள்‌ தலைவி, 


இங்கே, தலைவி பசுவிற்கும்‌, மாமைக்‌ கவின்‌ பாலுக்கும்‌, 
தலைவன்‌ கறக்கும்‌ கலத்திற்கும்‌, பசலை உண்ணும்‌ அழகு தரையில்‌ “ 
சிந்தும்‌ பாலுக்கும்‌ உவமிக்கப்‌ பட்டுள்ளது. கன்று உண்ட 
பின்‌ கலத்திலும்‌ நிறையும்‌ பால்‌; அதுபோல தலைவிக்கும்‌ பயன்‌ 
பட்டுத்‌ தலைவர்க்கும்‌ நிறைந்த இறந்த இன்பம்‌ ஈல்கும்‌: மாமைக்‌ 
கவின்‌. ஆனால்‌ அந்தோ! ஒருவருக்கும்‌ பயன்படாது தரையில்‌ 
இந்துறது பால்‌; பசலையால்‌ உண்ணப்‌ பெறுகிறது மாமை 
யாகிய பேரழகு. இவ்‌ அவலம்‌ தோன்ற எடுத்துரைத்த புலவர்‌ 
தம்‌ உவமை ஓஒட்பமும்‌ மதிநுட்பமும்‌ மாண்புடைத்து. 
நஞ்சுண்ட இரட்டைப்‌ பிள்ளையும்‌ நற்றாயும்‌ : 

தலைவனும்‌ தலைவியும்‌ பன்னாள்‌ கரந்தொழுகனர்‌. அம்பலின்‌ 
காரணமாகவோ என்னவோ : தலைவி இல்லினுள்‌ வைக்கப்பட்‌- 
டாள்‌; இற்செறிக்கப்‌ பட்டாள்‌. இச்செய்தியைத்‌ தலைவனுக்கு 
உணர்த்த எண்ணிய தோழி, “தலைவ! தலைவி இனி வீட்டைவிட்டு 
வெளிவர இயலாது. ஆகலின்‌ நீ அவளைப்‌ பகலில்‌ வந்து 
காண்டல்‌ வேண்டா; விரைவில்‌ வரைந்து கொள்ளலே வேண்டப்‌ 
படுவது”! என்றான்‌. தலைவனோ “யான்‌ ஆண்டு வந்து இரவுக்‌ 
குறியில்‌ தலைவியைக்‌ கண்டு செல்வேன்‌; அப்பால்‌ வரைந்து 
கொள்வேன்‌” என்றான்‌. 


தோழிக்கு என்‌ செய்வதெனத்‌ தெரியவில்லை; இராக்‌ காலத்‌ 
இல்‌ முதலைகள்‌ வாழும்‌ வழியில்‌ வருதல்‌ துன்பம்‌ மிக்கது எனத்‌ 
தலைவனை வரவேண்டாம்‌ என்றாலோ, தலைவன்‌ வருந்துவான்‌; 
அவன்‌ வாரரமல்‌ நின்றாலோ பிரிவாற்றாமையால்‌ தலைவி வருக்கு 
வாள்‌. இத்தகைய இக்கட்டான நிலை தோழிக்கு! என்‌ செய்‌ 
வாள்‌? எனவேதான்‌ கருத்தை உவமை யொன்றால்‌ உணர்த்து 
இன்றாள்‌: 


(தலைவ! நீ அன்புமிகுதியால்‌ வருகன்றனை; இவளோ அதி 
யாமை மிகுதியால்‌ அரற்றுகின்றாள்‌; யாஜே இரட்டைக்‌ குழந்தை 
கள்‌ ஈஞ்சுண்டால்‌, இரண்டையும்‌ கண்டு வருந்தும்‌ தாய்‌ போல்‌, 


குறுந்தொகை உவமைக்‌ இ றப்பு 215 


நெஞ்சத்தினுள்ளே இருவச்‌ பொருட்டும்‌ அஞ்சுனெறேன்‌; 


கொடூங்கால்‌ முதலைக்‌ கோள்வல்‌ ஏற்றை 
வழிவழக்கு அறுக்கும்‌ கானலம்‌ பேருந்து A No, 601 
இனமீன்‌ இருங்கழி நீந்தி நீரின்‌ க 
நயனுடை மையின்‌ வருதி; இவன்‌ தன்‌ 
மடனுடை மையின்‌ உயங்கும்‌; யரன்‌அது - 
கவைமக ந௩ஞ்சுஉண்‌ டாஅங்கு 
அஞ்சுவல்‌ பெருமஎன்‌ நேஞ்சத்‌ தானே. - (குச்‌ 824) 
தலைவன்‌ அன்பின்‌ உயர்வாலும்‌ ஆண்மைத்‌ திறத்தாலும்‌ 
இடையே நேரும்‌ ஏதத்திற்கு அஞ்சாத வருகின்றான்‌; ஆகலின்‌ 
அவனைத்‌ தடுத்தலும்‌ தக்கதன்று. தலைவியோ அறியாமை மிகுதி 
யாலும்‌ ஆற்றாமையின்‌ காரணமாகவும்‌ தன்‌ காதலனுக்கு ஏதம்‌ 
ஏதேனும்‌ நேருமோ என இரங்கி ஏங்குதலின்‌ இரவுக்குறி நேர்‌ 
தலும்‌ தக்கதன்று. கலந்து மகிழ்‌ காதலர்‌ இருவருக்கும்‌ அன்ப 
முண்டாம்‌ இவ்‌ இக்கட்டான நிலையில்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ 
' ஈஞ்சுண்டால்‌ இருவர்‌ இறத்தும்‌ இரங்கும்‌ தாய்மை யுள்ளம்‌ 
போலத்‌ தோழியும்‌ இருவர்‌ இறத்தும்‌ , இரங்குகின்றாள்‌. 
தோழியின்‌ துன்ப உள்ளத்தை-துயர கெஞ்சத்தைப்‌ பளிங்கெனக்‌ 
காட்டுமாறு தெள்ளத்‌ தெளிய திட்டிக்‌ காட்டியுள்ளார்‌ புலவர்‌. 


எனவே இரண்டு மகவினுக்கும்‌ ஒருசேர ஒருங்கே ஈஞ்சு 
நீக்கும்‌ ஈல்லமருக்து தருதலே தக்கது போன்று, இவ்‌ இரு 
வருக்கும்‌ நலம்‌ பயக்கும்‌ (வரைவே” ஏற்புடைத்து எனப்பெற 
வைக்கு மாற்றான்‌ தலைவனை வரைந்து கொள்ளும்‌ மனநிலையினை. 
யுண்டாக்கும்‌ தோழியின்‌ ஆற்றலும்‌ அறிவு ஒட்பமும்‌ அழகு ' 
உடைத்து, அருமையுடைத்து, 

என்றுமே இன்பம்‌ தருவது ஒப்புமை யாக்கமாகும்‌. (Com 
parative Study); எனவே இதனை யொட்டி இரண்டொன்று 
காண்பாம்‌: 

£ சலைமகன்‌ பரத்தையர்‌ பலரைத்‌ தான்‌ பெற்று முயங்குதலை 
விரும்புதலினால்‌ தம்‌ ம னையகம்‌ வருகின்றிலன்‌; ஒருகால்‌ 
வந்தாலோ தலைவி அவன அ நலத்தையுடைய பெருந்தகைமையை 


214 குமரகுருபரன்‌ 


விரும்பித்தான்‌ கொண்ட புலவி நீங்குவாளல்லள்‌, - துனிவிட்‌ 
அய ிவாளுமல்லன்‌. இத்தலைவி தலைவன்‌ இருவருடைய பகை 
மையும்‌ என்றுதான்‌ நீங்குமோ? அன்னி, திதியன்‌ என்ற இரு 
பேரரசர்கள்‌ போர்‌ செய்த குறுக்கை என்ற போர்க்களத்தில்‌ ) 
அன்னி என்பான்‌ வெட்டி சாய்த்த புன்னை மரம்‌ மண்ணில்‌ விழு 

தலும்‌, அம்மன்னூர்‌ இருவரின்‌ மாறாப்‌ பகைமையும்‌ முடி்தொழிந்‌ 
தாற்போ! இவ்விருவருடைய இகலும்‌ யான்‌ இறந்துபட்டால்‌ 


8, .என்னெருத்தியொடு நீங்கும்‌ போலும்‌ எனத்‌ தலைவன்‌ வருகைக்‌ 


கும்‌ தலைவியின்‌ வெறுப்பித்கும்‌ இடை நின்று வருந்திய (நற்‌ 
நிணைதி) தோழி வருக்துவதாக வரும்‌ பகுதி ஒருவாறு ஒப்பு 
கோக்கி மகிழத்‌ தக்கது. 


பலர்பேறல்‌ ஈசைஇநம்‌ இல்வா ரலனே! 
: மாயோள்‌, நலத்தை நம்பி விடலோல்‌ லாளே! 
அன்னியும்‌ பேரியன்‌ அவனும்‌ விழுமிய 
- இருபேரு வேந்தர்‌ போருகளத்‌ தோழித்த 
புன்னை விழுமம்‌ . போல 
என்னோடு கழியும்‌இவ்‌ இருவரது இகலே.  (ற்றினை 180) 


இவண்‌, கம்பன்‌ கவித்திறம்‌ கண்டு இன்புறுவாம்‌: தயரதன்‌ 
இராமனுக்கு அரசை நல்கி, நற்றவம்‌ புரியத்‌ தாம்‌ காடு செல்வ 
தாகக்‌ கூறியமை கேட்ட அமைச்சர து நிலையை; இராமன்‌ முடி 
சூடுவான்‌ என்பதால்‌ பொங்கிய உவகையோடும்‌, மன்னவன்‌ 
பிரிவான்‌ என்பதால்‌ பொன்றிய உள்ளத்தோடும்‌ இரண்டு 
கனஅகாக்கு இரங்கும்‌ பசுப்போன்று அயருற்றனர்‌ எனக்‌ 
கம்பன்‌ தீட்டிக்‌ காட்டும்‌ உவமையும்‌ இவண்‌ கருதற்பாலது. 

திரண்ட தோளினன்‌ இப்படிச்‌ சேப்பலும்‌ சிந்தை 

புரண்டு மீதிடப்‌ போங்கிய உவகையர்‌ ஆங்கே 

வேருண்டு மன்னவன்‌ பிரிவேனும்‌ விம்முறு நிலையால்‌ 

இரண்டு கன்றினுக்கு இரங்கும்‌ஒர்‌ ஆவேன விருந்தார்‌. 

(கம்ப- அயோத்‌ - மந்திரப்படலம்‌ 84) | 

உள்ளத்தைத்‌ தொடும்‌, உணர்ச்சியை யூட்டும்‌ இதுபோன்ற 
உயரிய உவமைகளை நினைந்து ண்டு நலமுஅவோமாக; நல்ல 
உள்ளம்‌ பெறுவோமாக, 


இவவ ANN NUNN AA 


௬ந்தரர்‌ தேவாரம்‌ 
LL 


கல்வெட்டு ஆராய்ச்சிக்‌ கலைஞர்‌, 
வித்துவான்‌. திரு, வை. சுந்தரேச வாண்டையார்‌ அவர்கள்‌, 
Research Assistant for Inscriptions, 2 
Dravidian Philology Da Annamalai University. 


அருமையும்‌ பெருமையும்‌ மிக்க தலைவர்‌ அவர்களே ! பெரியோர்களே ! 
தாய்மார்களே! வணக்கம்‌. 

ரர்தரர்‌ இவ்வையக மெல்லாம்‌ ஈடேறவும்‌, செந்தமிழ்‌ 
திழைத்தோங்கவும்‌, மாற்றம்‌ மணங்கழிய நின்றான்‌ அருளை 
நிரம்பப்பெற்று, பல அற்புதங்களைச்‌ செய்து சைவ சமயமே 
மெய்ச்‌ சமயம்‌ என்பதை நிலைநாட்டிய நமது சைவ சமய குரவர்‌ 
நால்வருள்‌ ஒருவர்‌ ஆவர்‌. இவருக்கு கம்பி ஆரூரர்‌, வன்றொண்டர்‌, 
தம்பிரான்‌ தோழர்‌, நாவலர்‌ கோன்‌ என்னும்‌ பெயர்கள்‌ திருத்‌ 
தொண்டர்‌ புராணத்தில்‌ காணப்பெறுகின்றன. திருக்கயிலையில்‌ 
எம்பெருமான்‌ தமது அழகைக்‌ கண்ணாடியிற்‌ காணும்‌ பொழுது 
தோற்றிய தோற்றமே அவர்‌ அருளால்‌ ௬ந்தரராய்‌ வெளிவந்தது 
என்பர்‌, இதனை “வெருளில்‌ மெய்ம்‌ மொழிவான்‌ நிழல்‌ கூறிய 
பொருளின்‌  ஆகும்‌'? என்ற திருத்தொண்டர்‌ புராணத்தால்‌ 
அறியலாகும்‌, இங்குப்‌ பொருளென்று திருத்தொண்டத்‌ 
தொகையை. திருவிடைமருதூர்‌. உலாவிலும்‌ மருதவாணர்‌ 
கண்ணாடி பார்த்தபொழுது சுந்தர மூர்த்திகள்‌ தமக்கு இளவல்‌ 
(தம்பி) வருமென்று மகிழ்ந்தார்‌ என்று மகாவித்துவான்‌ மீனாட்சி 
அந்தரம்பிள்ளை அவர்கள்‌ கூறியதும்‌ இங்கு நோக்கற்குரியது. 
இவர்‌ ஈரசிங்கமுனையரையரால்‌ வளர்க்கப்‌ பெற்றார்‌. இருப்பரங்‌ 
குன்றப்‌ பதிகத்தில்‌ “முடியால்‌ உலகாண்ட மூவேர்தர்‌ முன்னே 


* இது திருவெண்காட்டில்‌, இருவெண்காடர்‌ இருக்கோயிலில்‌ 
6-12-59 ஞாயிறன்று இரவு, உயர்‌ சைவத்‌ இருவாளர்‌ A. உத்தண்ட 
ராமப்‌ பிள்ளை 1. &.8, (சென்னை மாகாண அறநிலைய ஆணையர்‌) 
அவர்கள்‌ தலைமையில்‌, அடியேன்‌ நிகழ்த்திய சொற்‌ பெருக்கு, 


216 குமரகுருபரன்‌ 


மொழிந்த?! என்று கூறியுள்ளார்‌. எனவே இவர்க்கு நான்கா 
வேந்தர்‌ சம்பந்தம்‌ உண்டு. இந்த உலகில்‌ அவர்க்குள்ள 
பெருமையை என்னென்ப. து? 
*சாருந்‌ தவத்துச்‌ சங்கிலிகேள்‌ சாலஎன்பால்‌ அன்புடையான்‌ 
மேருவரையின்‌ மேம்பட்ட தவத்தான்‌ வெண்ணெய்‌ நல்லூரில்‌ 
யாரும்‌ அறிய யான்‌ ஆள உரியான்‌ உன்னை எனை இரந்தான்‌ 
வார்கொள்‌ முலையாய்‌! நீ அவனை மணத்தால்‌ அணைவாய்‌ மகிழ்ந்‌ 
1 தென்றார்‌.” 
என்பதனால்‌ அறியலாம்‌. பம்ப்‌ 
தேவாரம்‌ : விழுமிய பொருளும்‌ ஒழுயெ ஓசையும்‌ உடையது 
வாரம்‌ என்னும்‌ இசைப்‌ பாட்டு என்பது சிலப்பதிகாரத்தால்‌ 
அறிந்தது. ஆகவே தெய்வத்தன்மை மிக்க இன்னிசைப்‌ பாடல்‌ 
என்பதே தேவாரம்‌ என்ற சொல்லீன்‌ பொருளாம்‌. 


சுந்தரர்‌ தேவாரம்‌ : என்பது சுந்தரரது தேவாரம்‌ எனவிரியும்‌. 
அவர்‌ பாடிய தேவாரப்‌ பதிகங்களிலுள்ள சில நலங்களையே .. 
ஈண்டுயான்‌ கூறக்‌ கருதியதாகும்‌. அப்பர்‌ அடிகளைத்‌ தாண்ட்க 
வேந்தர்‌ என்பதுபோலச்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரைத்‌ தக்கேசி 
வேந்தர்‌ என்றுகூடக்‌ கூறலாம்‌ என நான்‌ நினைக்கிறேன்‌. 


இனி இவர்‌ பாடலுக்குள்‌ நுழையுங்கால்‌ திருத்தொண்டத்‌ 
தொகையே நம்‌ கண்முன்‌ தோன்றுகிறது. ஒவ்வொரு நாயன்‌ 
மார்க்கும்‌ ஒவ்வோர்‌ சிறப்புப்‌ பெரும்பாலும்‌ கூறுகின்றார்‌. 
ஒருவர்க்கு ஊர்‌, ஒருவர்க்கு மாலை, ஒருவர்க்கு ஆயுதம்‌, ஒருவர்க்கு 
அவர்தம்‌ அரிய தொண்டு என இவ்வாறு கூறுவது மிகப்‌ 
போற்றத்தக்கது. அடுத்துத்‌ இருஞான சம்பந்தர்‌, அப்பர்‌, 
தேவாரங்களைப்‌ போற்றுகின்றார்‌. அது (நல்லிசை ஞான 
சம்பந்தனும்‌ நாவினுக்‌ கரையரும்பா டிய நற்றமிழ்மாலை சொல்லி 
யவே சொல்லி எத்துகப்பானை (வலிவலம்‌) என்பதால்‌ அறியலாம்‌. 


இருராவுக்கரசர்‌ பாடிய பாடலின்‌ தொகையை, “£ இணை 
கொள்‌ ஏழெழு நூறு இரும்பனுவல்‌ ஈன்றவன்‌ இருகாவினுக்‌ : 
கரையன்‌ ?? (இருநின்றியூர்ப்‌ பதிகம்‌ செ. 2) என்னு முதல்‌ முதலில்‌ 
வெளிப்படுத்தினவர்‌ நம்‌ சற்தரரே. ஞானசம்பந்தர்‌ தாளம்‌ 
பெற்றதை, 


சுந்தரர்‌ தேவாரம்‌ . 217 


“நாளும்‌ இன்னிசையால்‌ தமிழ்‌ பரப்பும்‌ ஞானசம்பந்த 
னுக்கு உலகவர்‌ முன்‌ தாளம்‌ ஈந்து அவன்‌ பாடலுக்கு இரங்கும்‌ 
்‌ தன்மையாளனை ? என்று இருக்கோலக்காப்‌ பதிகத்திலும்‌) 

ஞானசம்பந்தர்‌ காழியில்‌ ஞானம்‌ பெற்றதை, 

“ ஊனமில்‌ காமிதன்னுள்‌ உயர்ஞானசம்பந்தர்க்‌ கன்று 

_ஞானம்‌ அருள்புரிந்தான்‌ நண்ணுமூர்‌ நனிபள்ளியதே ” 

என்று இருகனி பள்ளிப்‌ பதிகத்திலும்‌, அப்பர்க்கும்‌,, சம்பச்‌ 
தர்க்கும்‌ படிக்காசு கொடுத்ததை, 

“ திருமிழலை இருந்துரீர்‌ தமிழோடு இசைகேட்டம்‌ 

இச்சையால்‌ காசுநித்தம்‌ நல்கினீர்‌'” ்‌ 

என்று திருவீழிமிழலைப்‌ பதிகத்திலும்‌ வெளிப்படுத்தி யுள்ளார்‌. . 
பல கூறுதல்‌ வேண்டாம்‌. 

“ நற்றமிழ்‌ வல்ல ஞானசம்பந்தன்‌ நாவினுக்கரையன்‌ 

நாளைப்‌ போவானுங்‌ 
கற்றசூதன்‌ நற்சாக்கியன்‌ சிலந்தி கண்ணப்பன்‌ கணம்‌ 
்‌ புல்ல னென்றிவர்கள்‌ 
குற்றஞ்செய்யினுங்‌ குணமெனக்‌ கருதுங்‌ கொள்கை 
கண்டு நின்குரை கழலடைந்தேன்‌ 
பொற்றிரள்‌ மணிக்கமலங்கள்‌ மலரும்‌ பொய்கைசூழ்‌ 
திருப்புன்‌ கூருளானே,” 
என்ற திருப்பாட்டு ஒன்றே அடியார்களின்‌ வரலாற்று இட்பங்‌ 
களை எவ்வா அ அறிவித்திருக்கின்றார்‌ என்பதற்கு உறுசான்றாகும்‌. 
ஆகையால்தான்‌ சேக்கிழார்‌ இவரை “நுணங்கிய கேள்விமேலோன்‌” 
என்றார்‌. ஆராய்ச்சியால்‌ இவைகளை அறிந்து முடிவுகட்ட 
எவ்வளவு. பிரயாசை வேண்டும்‌ பாருங்கள்‌. அப்படி உணர்ந்‌ 
தவர்‌ ஏன்‌ விரிவாகப்‌ பாடவில்லை என்றால்‌ இறைவன்‌ அருளால்‌ 
பின்னொருவர்‌ : பரடுமாறு அருள்‌ உள்ளத்தால்‌ வரலாற்றை 
விரித்து உரைத்தார்‌ அல்லர்‌, ௬ந்தரர்‌ ௮த்துணையாவது கூறா 
விடில்‌ பின்னொருவரால்‌ விரிவாகப்பாடமுடியா து. சுற்தரர்‌ 
பிரெயாசைப்பட்டு, ஆராய்ச்சி செய்து பாடினார்‌ என்றல்‌ பொரும்‌ 
தாது. இறைவன்‌ அருளால்‌ பாடுவித்தார்‌ எனின்‌ “பாட்டு 
வித்தால்யாரொருவர்‌ பாடாதாரே? ' என்றபடி. எல்லாவற்றையும்‌ ' 
பாடியவர்‌ நம்பி ஆரூரர்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஆதலால்தான்‌ 
சேக்கிழார்‌, 


218 - குமரகுருப்ரன்‌ 


* நேசம்‌ நிறைந்த உள்ளத்தால்‌ நீலம்நிறைந்த மணிகண்டத்‌ 
தீசனடியார்‌ பெருமையினை எல்லா உயிரும்தொழ எடுத்துத்‌ 
தேசம்‌ உய்யத்‌ திருத்தொண்டத்‌ தொகைமுன்‌ பணித்த திருவாளன்‌ 
வாசமலர்‌ மென்கழல்‌ . வணங்கவந்த பிறப்பை வணங்குவோம்‌ ”' 


என்று தாம்‌ எடுத்த பிறவிக்கே வணக்கம்‌ செய்து கொள்கிறார்‌. 
இதனால்‌ சேக்ழொர்க்கு கம்பி ஆரூரரிடத்தில்‌ மிக்க பற்று 
உண்டென்று தெரிகின்றது, 


இனி அவர்‌ வரலாற்றுக்கு அகச்சான்று பல இடங்களில்‌ 
வருகிறது. 


ஊர்‌:- நாதனுக்கு ஊர்‌ நமக்கு ஊர்‌ நரசிங்கமுனையரையன்‌ 
ஆதரித்தாட்‌ செய்யுமூர்‌ அணிநாவலுர்‌” என்பதாலும்‌, 


பெயர்‌: நம்பி ஆரூரன்‌, ஆரூரன்‌ (திருவெண்ணெய்‌ 
நல்லூர்ப்பதிகம்‌) என்பதாலும்‌ அறியலாம்‌. சம்பந்தப்பெருமான்‌ 
தம்மைப்‌ பந்தனென்று ஒருபுடை கூறல்‌ போல்‌ இவரும்‌ தம்மை 
ஊரன்‌ (ஆரூரன்‌ என்பதில்‌ ஒரு பகுதி) என்று கூறுஇன்றார்‌. 
அல்லதும்‌ ஊரன்‌ என்ற சொல்‌ மருதநிலத்தலைவரைக்‌ குறிக்கும்‌ 
எனினுமாம்‌. திருவாரூர்‌ மருதமேயன்றோ? பெயரின்‌ ஒருபுடை 
கூறலை வடமொழியாளர்‌ நரமைகதேச காமகரணம்‌ என்பர்‌. 


தாய்‌:- இசைஞானி என்பதனை “இசைஞானி சிறுவன்‌ 
(திருவதிகை), 


தந்தை: சடையன்‌ என்பதனை “சடையன்‌ காதலன்‌” 
(தருத்தொண்டத்தொகை) என்பவைகளால்‌ அறியலாம்‌. மேலும்‌ 
இவருடைய தாயாரின்‌ பெயர்‌, ““ஆளுடையநம்பி மாதாக்கள்‌ இசை 
ஞானியார்‌? என்பதோடு, கமலாபுரியில்‌ (திருவாளரில்‌) சைவ 
கெளதம கோத்திரத்தில்‌ ஞானகசிவாசாரியார்‌ குலத்தில்‌ அவர்‌ 
தோன்றியருளினார்‌ என்பதையும்‌ தென்‌ இர்தியக்கல்வெட்டுத்‌ 
தொகுதி எட்டு, எண்‌ 485 பக்கம்‌ 3801இல்‌ உள்ள இருவாளூர்க்‌ 
கல்வெட்டு வலியுறுத்துகன்றது, . இங்கு மாதாக்கள்‌ என்று 
- உயர்வுப்‌ பன்மையில்‌ கூறியிருப்பது அம்மையாரின்‌ பெருமையை 
விளக்குவதாகும்‌. 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 10 


முன்னைநிலை : திருக்கயிலையில்‌ அணுக்கத்‌ தொண்டராய்‌ 
இருந்தமை. ௮௮ பெரிய புராணம்‌ “வள்ளல்‌ சாத்தும்‌ மதுமலர்‌. 
மாலையும்‌ அள்ளும்‌ நீறும்‌ எடுத்து அ௮ணைவானுளன்‌ என்பதாம்‌.” 
அதனை அணுக்க வன்றொண்டன்‌” என்கிறார்‌. (திருவாவடு துறை- 
பண்‌, தக்கேசி, செய்யுள்‌ 10) 


தடுத்தாட்‌ கொண்டமை : “வெண்ணெய்‌ ஈல்லூரில்‌ அற்புதப்‌ 
பழ ஆவணங்காட்டி அடியனாவென்னையாளது கொண்ட நற்‌ 
பதத்தை நள்ளாறனை யமுதை''-என்‌ூருர்‌ (திருகள்ளாறு), 


தோழராந்‌ தன்மை பெற்றமை: “ஆத்தமென்றெனை யாளுகர்‌ 
தானை” (இருக்கோலக்கா-பண்‌. தக்கேசி; “ஊன்றுவதோர்‌ கோல்‌ 
அருளியுளோம்‌ போ£ர்‌ என்றானே”(திருவெண்பாக்கமி) “காணக்‌ 
கண்ணடியேன்‌ ப ; என்னும்‌ பகுதிகள்‌ உணர்த்து 
கின்றன. 7 

ஒப்புமைப்‌ பகுதிகள்‌: நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌ ”' 
என்னும்‌ இருகாவுக்கரசர்‌ வாக்கைப்போல “திருவும்‌ மெய்ப்‌ 
பொருளும்‌ செல்வமும்‌ எனக்குன்‌ சருடைக்‌ கழல்களென்‌ 
றெண்ணி ஒருவரை மதியா அறாமைகள்‌ செய்தும்‌” என்று வட 
திருமுல்லை வாயில்‌ பதிகத்தில்‌ உள்ளது. 


£இருந்தென்னை யாண்டுகொள்‌ விற்றுக்கொள்‌ ஒற்றிவை 
யென்னி னல்லால்‌ விரும்தினனேனை விடுதி கண்டாய்‌” என்பது 
திருவாசகம்‌ நீத்தல்‌ விண்ணப்பம்‌. . அதனையொப்ப “விற்றுக்‌ 
கொள்வீர்‌ ஒற்றியல்லேன்‌ விரும்பி யாட்பட்டேன்‌'' என்பது 
அமைந்துள்ளது. (திருவாரூர்‌) 

பல்‌ சுவை: தம்மைத்‌ தோழரென்பதற்கு ஏற்பச்‌ தில 
பகுதிகள்‌ ௮௪ .இயாடுவது போலக்‌ காணப்படுகின்றன. *வாளூர்‌ 
முலையாள்‌ பாகங்கொண்டீர்‌ வாழ்ந்து போதீரே” இதில்‌ நீர்‌ 
மட்டும்‌ பெண்ணாசை மிகுதியால்‌ பாதியுடம்பிலும்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. நான்‌ ணன. கொண்டால்‌ கண்ணையிழப்‌ 
பதோ? நீர்‌ வாழ்ந்து ரட்‌ என்பது. 


மற்றோர்‌ அசதி: “'எறுகால்‌ இற்றது இல்லையாய்விடில்‌ வ 
அக்கு இங்கிருக்தீர்‌ எம்பிரான்‌ நீரே” (திருமுருகன்பூண்டி ) 


220 குமரகுருபரன்‌ 


இங்குத்‌ திருட்டுப்‌ பயல்கள்‌ நிறைய உண்டு, இத்தகைய இடத்தில்‌ 
நீர்‌ இருப்பதால்‌ உம்மைக்‌ காணவந்த நானும்‌ பறிகொடுத்தேன்‌. 
என்‌? வேற்னர்க்கு நீர்‌ குடி போனாலென்ன? கால்‌ நோகும்‌ 
போலும்‌, காளைமாடுள்ளதே. அதற்குக்‌ காலொடிம்தபோக | 
வில்லையே! பின்னை என்‌ இத்திருட்டூரில்‌ குடியிருக்கின்‌ நிர்‌ 
என்றோர்‌. 
இனிமற்றோர்‌ நயம்‌: குண்டையூரில்‌ கெல்மலைமலையாய்க்‌ 
குவிந்து கடக்கிறது. அதனைச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ 
“்‌ பேரூர்‌ மற்றத னெல்லை யடங்கவும்‌ நென்மலைப்‌ பிறங்கல்‌ 
காரூரும்‌ நெடுவிசும்புங்‌ கரக்கநிறைந்‌ தோங்கியதால்‌ " 
(ஏயர்கோன்‌-14) 
“ மனிதராலெடுக்கு மெல்லைத்தன்று நென்மலையினோக்கம்‌ 1 
(ஏயர்கோன்‌ -18) 
“ விண்ணினையளக்கும்‌ நெல்லின்‌ மலையினை ஈம்பிநோக்கி '" 
(ஏயர்கோன்‌-19) ... 
என்றெல்லாம்‌ கூறுறொர்‌, இதனை மது வன்றொண்டப்‌ பெரும்‌ 
தகை (“கோளிலி யெம்பெருமான்‌ குண்டையூர்ச்‌ சிலகெல்லுப்‌ 
பெற்றேன்‌ ஆளிலையெம்பெருமான்‌ அவையட்டித்‌ தரப்பணியே”' 
என சில்‌ நெல்லுப்‌ பெற்றே னென்றே கூறுகருரே என்னேயிது! 
முடிவிலாற்றலுடைய வனாய எமது பெருமான்‌ நினைத்த 
மாத்திரை அணுக்கள்‌ ௮ண்டங்களாகும்‌. அண்டங்கள்‌ அணுக்க 
ளாகும்‌. ஆயின்‌ அவனுடைய பேரரற்றலுக்கும்‌, பேரைசுவரி 
யத்துக்கும்‌ போராாடைமைக்கும்‌ இத எம்‌ மாத்திரம்‌? இது 
ஒரு சிறிதளவே தான்‌ வ தா சில்‌ ரெல்லுப்‌ 
பெற்றேனென்றார்‌. 


சமத்காரம்‌:- இதை ஆக்லெத்தில்‌ 512111] என்பர்‌, சுந்தரர்‌, 
குண்டையூரில்‌ பெற்ற செல்லை அட்டித்தரப்‌ பணிப்பாய்‌ என்று 
வேண்டுகின்‌ றவர்‌, 


ஈபாதியோர்‌ பெண்ணை வைத்தாய்‌ படருஞ்சடைக்கங்கை ப 
வைத்தாய்‌, மாதர்‌ நல்லார்‌ வருத்தம்‌ ௮௮ நீயும்‌ அறிதியன்றே”. 


என்று கங்கை, பார்வதி இருவர்க்கும்‌ மனத்தாபம்‌ இல்லாமல்‌ 
கூறியுள்ளார்‌, 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 221 


“ அறுபதும்‌ பத்துமெட்டும்‌ ஆறினோடஞ்சு நான்கும்‌ 
துறுபறித்‌ தனைய நோக்கிச்‌ சொல்லிற்றொன்‌ றாகச்சொல்லார்‌ ”” 
(திருவாரூர்‌-பண்‌ இந்தளம்‌) செ. 8. 
! இதில்‌ தொண்ணுற்றாறு ' தத்துவங்களைப்பற்றிச்‌ சொல்ல 
வேண்டும்‌, 96 இடைக்கவில்லை, எட்டும்‌ என்பதற்குப்‌ பொருந்தும்‌ 
என்று பொருள்‌ கொண்டால்‌ தொண்ணுற்றாறு இடை ததவிடும்‌, 


குறிப்பு:- இப்பொருளை அடியேனுக்கு முதற்கண்‌ தெரி 
வித்தவர்‌ நலமிகு புலமை மிக்க நாவலர்‌. நாட்டார்‌ அவர்களாவர்‌, 


இயற்கை வருணனை: ஞானசம்பந்தரைப்‌ போல்‌ இயற்கை 
வருணனையை இவர்‌ மிகுதியரய்ப்‌ பாடவில்லை எனினும்‌ சில 
இடங்களில்‌ மிக்க சுவை பயக்கிறது. மாமரத்துத்‌ தளிரின்‌ 
தன்மை செக்கச்‌ செவேல்‌ என்றிருக்கும்‌. இதனை “தப்புன 
இண்டு எரியைக்‌ காலும்‌ ட்டன சூழ்‌ சோற்றுத்‌ 
த வனக்‌ என்றார்‌. 


பிறநலங்கள்‌:- சிவாநுபவ தன்‌ கற்ற கல்வியினும்‌ 
இனியானை என்ற பாசுரத்தால்‌ கல்விச்‌ சுவையோடு ஒருபுடை 
யொரப்பிடுகிருர்‌. திருநின்றியூர்ப்பதிகத்தில்‌, 

“' திணைகொள்‌ செந்தமிழ்‌ பைங்கிளி தெரியும்‌ செல்வத்‌ 

தென்திருநின்றி யூரானே ” ்‌ - (பண்‌ தக்கேசி) 
என்று சொல்கின்றார்‌, பொருள்‌ இலக்கணம்‌ தமிழுக்கே உரியது, 
இங்கே சொல்‌ அமைந்திருக்கும்‌ பகுதி பாராட்டற்குரியது, 
இடையறாத . அங்குள்ளார்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி செய்ததனால்‌ 
அல்லவா? களியும்‌ சொல்கிறது, இங்கே செல்வம்‌ என்பதற்குக்‌ 
கல்வி என்பது பொருள்‌. 


(வழுக்கி விழினும்‌ திருப்பெயர்‌ அல்லால்‌ மற்று கான்‌ 
அறியேன்‌ மறுமாற்றம்‌! என்பது, -இறைவனிடத்தில்‌ அவர்‌ 
்‌ மனம்‌ பற்றியிரும்த விதத்தைத்‌ தெள்ளிதில்‌ புலப்படுத்தின்ற து. 
. இறைவனை நினைந்து la பாடல்களைப்‌ பாடி யவடலூர்‌ 
வள்ளலார்‌, 


** தேன்படிக்குமமு தாமுன்றிருப்‌ பாட்டைத்‌ தினந்தோறு 
நான்படிக்கும்‌ போதென்னை நானறியேனா வொன்றோ 


922 குமரகுருபரன்‌ 


வூன்படிக்குமுளம்‌ படிக்கு முயிர்படிக்கு முயிர்க்குயிருந்‌ 

தான்படிக்கு மநுபவங்‌ காண்டனிக்கருணைப்‌ பெருந்தகையே" 
என்று கூறியிருப்பரேல்‌, இச்சுந்தரர்‌ தேவாரத்தின்‌ பெருமையை 
என்னென்று கூறுவது? ்‌ 


முடிப்புரை:- சுந்தரர்‌ இருவருள்‌ தோற்றுவித்த துணை 
யானே ஒருசில ஈலவ்களை ஈண்டுக்‌ கூறினேன்‌. குற்றம்‌ களைந்து 
குறைபெய்து கொள்ளுதல்‌ கற்றறிந்தாராகிய தங்கள்‌ “கடமை 
யாகும்‌. இங்குப்‌ பத்திரகாளியம்மனுக்குப்‌ புதிதாக வெள்ளிக்‌ 
கவசம்‌ செய்து சாத்தியருளும்‌ இச்சாளில்‌, பலபக்கங்களிலிரும்‌ 
தம்‌ இரளாக வரந்திரும்து அடியேனுடைய சொற்பொழிவைக்‌ 
கேட்டருளிய உங்கள்‌ அனைவர்க்கும்‌ அடியேனுடைய நன்றி 
கலந்த வணக்கம்‌ உரியதாகும்‌. தலைவர்‌ அவர்களையும்‌ இங்கு 
எழுந்தருளியிருக்கும்‌ அவர்கள்‌ கற்பிற்‌ இறந்த மனைவியாரையும்‌, 
நினைக்கும்பொழுது, கோயில்‌ இருவிசைப்பாப்‌ பதிகம்‌ பாடிய . 
கண்டராதித்த சோழதேவர்‌, அவருடைய சைவப்பற்று 
மிக்குள்ள செம்பியன்‌ மாதேவியார்‌ இவர்களுடைய நினைவே 
என்‌ கருத்தில்‌ உதிக்கின்ற. தருமபுர ஆதீனத்து 25 ஆம்‌ 
பட்டத்து ஸ்ரீலறீ குரு மகாசந்நிதானம்‌ அவர்கள்‌, தங்கள்‌ 
அருளாட்சிக்கு உட்பட்ட இருபத்தேழு தேவஸ்தானங்களை 
நன்கு புரந்துவருவது போல்‌; இக்கோயிலும்‌ இக்கோயில்‌ 
ழூரஸ்டிகளால்‌ ஈன்கு கண்காணிக்கப்படுவதைப்‌ பார்க்கப்‌ 
பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்‌, இங்கே, வேயன்ன 
தோளி நாச்சியாருடனாகிய இருவெண்காடரை வழிபடவும்‌, 
அகோரத்‌ திருமேனி, பத்திரகாளி யம்மன்‌ இவர்களுக்கு ஈடந்‌ 
தேறிய அபிடேக ஆராதனைகளைக்‌ கண்டு பெருவாழ்வு 
அடையவும்‌ செய்த இக்கோயில்‌ டி.ரஸ்டிபோர்டு தலைவர்‌ வட்கால்‌ 
துரை அவர்களை என்றென்றும்‌ மறவேன்‌. இக்கோயில்‌ டிரஸ்டி, 
உயர்திரு. K. கனகசபைப்‌ பிள்ளை அவர்களும்‌, கோயில்‌ நிர்வாக 
அதிகாரி திரு, கோவிந்தசாமிப்‌ பிள்ளை அவர்களும்‌ அடியேன்‌ 
பால்‌ பேரன்பு காட்டினர்‌. அவர்களுக்கு என்‌ நன்றி உரிய 
தாகும்‌. இக்கோயில்‌ கல்வெட்டு நன்கு புரக்கப்பட்டு வருவதை 
நோக்கப்‌ பெருமகிழ்ச்சி அடைனெழேன்‌. 


3900000000 
2 புழுக்‌ குரம்பை ந 
ஒலை 


திரு. ௧. திருநாவுக்கரசு அவர்கள்‌, 11 ம. ௦. 
செந்தமிழ்க்‌ கல்லூரி, இருப்பனந்தாள்‌. 


உலை 


இ_லகில்‌ மனிதன்‌ பிறந்ததுமுதல்‌ இறக்கும்வரை நல்வாழ்வு 
வாழ்வான்‌ வேண்டி பொன்னும்‌ பொருளும்‌ சேமிக்கிறான்‌. 
பொருள்‌ இல்லார்க்கு இவ்வுலகம்‌ இல்லையென எண்ணாஇருன்‌! 
ஆனால்‌ அருள்‌ இல்லார்க்கு அவ்வுலகம்‌ இல்லையே! ஆகலின்‌ 
ஆண்டவன்‌ இருவடியினைப்‌ பற்றி நிலையாமையைத்‌ தெளிந்து 
வீடுபேறு பெற முயற்சிப்போம்‌. நிலையாமை யாவது யா.த2- 
என்ற கேள்விக்கு விடையிறுக்கிறார்‌ உலகப்‌ பொதுமறை திருக்‌ 
குறள்‌ உரையாசிரியர்‌ பரிதியார்‌, “நிலையாமை யாவது செல்வம்‌, 
யாக்கை, இளமை இவை நிலையல்ல”-என்று உரை எழுதிப்‌ 

போந்தார்‌. 


“இன்ப முண்டேல்‌ அன்ப முண்டு? என்னு ஆரூர்ப்‌ பெரும்‌ 
தகை சுந்தரர்‌ தன்‌ தேவாரத்தில்‌ தேனமுத மொழியால்‌ தெரிவிக்‌ 
கிறார்‌, பிறிதோரிடத்தில்‌ அதே சுந்தரர்‌ பெருமான்‌ “தோற்றம்‌ 
உண்டேல்‌ மரணம்‌ உண்டு?-என்று ஈமக்கு உரைக்கின்றார்‌. இக்‌ 
கருத்துப்பட மரணம்‌ யாவர்க்கும்‌ உறுதியென. ஆங்கில மகாக்‌ 
கவி ஷேக்ஸ்பியர்‌ கூட 


Death is certain to all; All shall die.  [-Shakespeare.] 
என்று கூறினா. 


பாரதி பாராட்டிய மூவருள்‌ ஒருவர்‌ சொல்லேருழவா-சேர 
நாட்டின்‌ செம்மல்‌-கனக விசயன்‌ தலையில்‌ கல்லேற்றிய சேரன்‌ 
செங்குட்டுவன்‌ உடன்‌ பிறந்தவன்‌ இளங்கோவடிகள்‌ தன்‌ 
சிலம்புச்‌ காதையிலே-. 


924 குமரகுருபரன்‌ 


இளமையும்‌ செல்வமும்‌: யாக்கையும்‌ நிலையா; 
உளநாள்‌ வரையாது; ஒல்லுவது ஒழியாது; 
செல்லும்‌ தேஎத்துக்கு உறுதுணை தேடுமின்‌! 
மல்லன்மா ஞாலத்து வாழ்வீர்‌ ஈங்கு. 


என்று உறுதுணை தேடி. வாழ வழிவகை கூறினார்‌. ஆகவேதான்‌ 
நில்லாதவற்றை நிலையின என்றுணரும்‌ புல்லறிவான்மை இழிச்‌ 
தது என்றியம்பினார்‌ வள்ளுவர்பிரான்‌. 


_ சிலப்பதிகாரம்‌, 


“வட்டிலிலும்‌ தொட்டிலிலும்‌ மார்மேலும்‌ தோள்மேலும்‌ 
கட்டிலிலும்‌ வைத்து ஈம்மை நந்தாய்‌ அன்புகூர்ந்து தேனமுதப்‌ 
பரல்‌, சங்கிலே ஊட்டுதிறாள்‌. அத முதற்‌ சங்கு, சு.ற்றத்தினரும்‌ 
கட்மினரும்‌ சூழ வந்திருந்து மொய்‌ குழலார்‌ மங்கையை நாம்‌ 
- இருமணம்‌ செய்யுங்கால்‌ திருமண வாத்தியங்களுள்‌ ஒன்றாக 
இடைச்‌ சங்கு முழங்குகிறது. இறுதியாக நாம்‌ சாவைப்‌ 
பிடித்தவுடன்‌ நம்மை எமனுலகம்‌ அனுப்ப ஈமச்‌ சடங்குசெய்யும்‌ 
நேரத்தில்‌ கடைச்‌ சங்கு ஊதப்படுகிறத-என்று இப்புழுக்‌ 
கூட்டின்‌ நிலையாமை பற்றிப்‌ பட்டினத்தார்‌ பாடல்‌ ஒன்று பறை 
சாற்றுனெறது. 


— மனங்கொண்டீண்டு 
உண்டுண்டுண்‌ டென்னும்‌ உணர்வினாற்‌ சாற்றுமே 
டொண்‌ டொண்டொண்‌. டென்னும்‌ பறை, [நாலடியார்‌ 25] 


இவ்வுலகத்தில்‌ நிச்சயமாக இன்பம்‌ .உள்ளது உள்ளது 
உள்ளத என்று நிலைத்து மயங்குகின்ற சிற்றறிவுடையவனைக்‌ 
குறித்துச்‌ காப்பறை டொண்‌ டொண்‌ டொண்‌ என்று முழங்கு 
இறது, -என்ற நாலடியார்‌ பாடல்‌ ஒன்று யாக்கை நிலையாமை 
பற்றி ஈவிலுறது. ர 


தசையும்‌ எலும்பும்‌ இரத்தமும்‌ நீரும்‌ சேர்ந்த இப்புழுக்‌ 
குரம்பையினில்‌ - பொய்க்‌ கூட்டினில்‌ பசி எற்பட்டுவிட்டாலோ 
மனிதன்‌ தன்‌ நிலை எல்லாவற்றையும்‌ மறந்து விடுதிறான்‌. இது 
பற்றியே சான்றோர்‌ (பட வந்திடப்‌ பத்தும்‌ பறந்துபோம்‌?- 
என்றனர்‌, பசியின்‌ கடந்த நிலைபற்றி மணிமேகலை என்னும்‌ 
காவியம்‌ கூறுவதைக்‌ கேளுங்கள்‌, 


புமுக்குரம்பை 225 


** குடிப்பிறப்பு அழிக்கும்‌; விழுப்பம்‌ கொல்லும்‌; 
பிடித்த கல்விப்‌ பெரும்புணை விடூஉம்‌; 
நாண்‌ அணிகளையும்‌; மாண்‌ எழில்‌ சிதைக்கும்‌; 
பூண்‌ முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும்‌; 
பசிப்பிணி என்னும்‌ பாவி” 


இப்‌ பசிப்பிணி என்னும்‌ பாவியான து இவ்யரக்கையினை 
எந்த அளவுக்குக்‌ கொண்டுய்க்கிறதென்று காணுங்கள்‌. பகலிரவு 
என்று பாராதுப்‌ பாதுகாத்து உடலை வளர்ப்பினும்‌ இறுதியில்‌ - 
பிடி சாம்பலாவ த கண்டு தெளிர்‌ துதான்‌ ஆன்றவிந்த பெரியார்‌ 
பலர்‌ வாழ்வாவத மாயம்‌ மண்ணாவது திண்ணம்‌ என்று கூறினார்‌ 
களோ? 

இன்னும்‌ இப்புமுக்‌ கூட்டினைப்‌ பற்றியும்‌ இதன்‌ நிலையாமை 
பற்றியும்‌ எத்தனை எத்தனை புலவர்‌ பெருமக்கள்‌ கூறியுள்ளனர்‌. 
முப்பாலில்‌ ஈாற்பால்‌ மொழிந்த இருவள்ளுவர்‌ பெருமான்‌ உடம்‌ 
புக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள தொடர்பு பற்றிக்‌ கூறுகிறார்‌. 


குடம்பை தனித்தொழியப்‌ புட்பறந்‌ தற்றே 

உடம்போ டுயிரிடை நட்பு, 
மேற்கண்ட குறளுக்கு உரைகண்ட மணக்குடவர்‌ “கூடு தனியே 
இடக்கப்‌ புள்ளுப்‌ பறந்து போனாற்‌ போலும்‌, உடம்போடு 
உயிர்க்கு நட்பு” -என்று கூறி முடித்தார்‌. இதே கருத்துப்பட 
நாலடியார்‌ பாவொன் அ கூறுவதைக்‌ காண்போம்‌, 


கேளாதே வந்து கிளைகளாய்‌ இல்தோன்றி 

வாளாதே போவரால்‌ மாந்தர்காள்‌ - வாளாதே 

சேக்கை மரனொழியச்‌ சேணீங்கு புட்போல 

யாக்கை 'தமர்க்கொழிய நீத்து நாலடியார்‌ 30 


இப்‌ பாடலிலும்‌ உயிரானது தன்‌ இருப்பிடமான உடலை 
விட்டுச்‌ செல்வது கூட்டைவிட்டுப்‌ புள்‌ பறந்து செல்வதை ஓக்கும்‌ 
என்று கூறுறெது. மேற்‌ கூறிய இரு பாடல்களும்‌ உடலின்‌ 
நிலையும்‌ உயிரின்‌ நிலையும்‌ இதுவென நமக்கு அறிவிக்கிறது. இப்‌ 
பாடல்களும்‌ யாக்கையின்‌ நிலையாமை யினையே வற்புறுத்த 
இன்றன. இன்னும்‌ பட்டினத்தார்‌ தம்‌ இறாப்பாடல்‌ ஒன்றில்‌? 


௩ 


220 குமரகுருபரன்‌ 


11 இடும்பையும்‌ பிணியும்‌ இடுக்கிய ஆக்கையை 

உயிர்‌எனுங்‌ குருகுவிட்டு ஓடுங்‌ குரம்பையை 

எலும்பொடு நரம்புகொண்டு இடையில்‌ பிணித்துக்‌ 

கொழுந்தசை வேய்ந்தும்‌ ஒழுக்குவிழுங்‌ குடிலை 

செழும்பெழு உதிரச்‌ சிறுபுழுக்‌ குரம்பையை '' 
ன்று யாக்கையின்‌ இழிநிலை பற்றித்‌ தெளிவாக்கி இமையா 
நாட்டத்து இறையே! அடைக்கலம்‌, அடியார்க்கு எளியாய்‌! 
அடைக்கலம்‌ என்றுகூறி ஆண்டவன்‌ றன்‌ திருவடியில்‌ அடைக்‌ 
கலம்‌ ஆயினார்‌. - 


“முடைவிடாது அடியேன்‌ மூத்தற மண்ணாய்‌ முழுப்‌ புழுக்‌ 
குரம்பையிற்‌ இடந்து கடைபடா வண்ணம்‌ காத்தல்‌ வேண்டும்‌?” 
என்று மாணிக்க வாசகரும்‌ கற்றதனாலாய பயன்‌ அறிந்து 
இறைவன்‌ தாள்தனைச்‌ சிக்கெனப்‌ பிடி.தீதுய்ய விழைகருர்‌. 


இப்படி ஈாவீறு படைத்த நல்லிசைப்‌ புலவர்கள்‌ பலர்‌ 
இப்‌ புழுக்‌ குரம்பையின்‌ நிலையாமைபற்றி மக்கட்கு எடுத்துக்‌ 
கூறியுள்ளனர்‌. ஆதலின்‌ நாம்‌ பற்றற்ற நிலையினைப்‌ பற்றி 
பற்றற்றான்‌ தில்லையம்பலத்தள்‌ குனித்த புருவத்தனையும்‌ கொவ்‌ 
வைச்‌ செவ்வாயில்‌ குமிழ்‌ சிரிப்பினையும்‌ கொண்டு நம்மைக்‌ கூவி 
அழைக்கிறார்‌; வாருங்கள்‌. அப்பற்றற்றான்‌ பற்றினைப்‌ பற்றி 
உய்வோம்‌! அவர்‌ தம்‌ மலர்மிசை ஏட மாணடி. சேர்ந்து மாண்‌ 


புடன்‌ இருப்போம்‌ வாருங்கள்‌ ! வாருங்கள்‌ !! ந 


சிதம்பரத்தில்‌ மார்கழித்‌ திருத்‌ தேர்விழா 
மகேசுவரபூசை நிதி சேமவைப்பு ரூ. 5000/- 
டட ட ட்ட க 


“பூமலி கற்பகப்‌ புத்தேள்‌ வைப்பும்‌ 

நாம நீர்‌ வரைப்பின்‌ நானில வளாகமும்‌; 

ஏனைப்‌ புவனமும்‌ எண்ணிங்‌ குயிரும்‌ 

தானே வகுத்ததுன்‌ தமருகக்‌ கரமே 

தனித்தனி வகுத்த சராசரப்‌ பகுதி 

அனைத்தையும்‌ காப்பதுன்‌ அமைத்தபொற்‌ கரமே 

தோற்றுபு நின்ற அத்‌ தொல்லுல கடங்கலும்‌ 

மாற்றுவ தாரழல்‌ வைத்ததோர்‌ கரமே 

ஈட்டிய வினைப்பயன்‌ எவற்றையும்‌ நற்றத்துகின்று 

ஊட்டூவ தாகும்‌ நின்‌ ஊன்றிய பதமே 

அடூத்தவின்‌ னுயிர்கட்‌ களவில்‌ பேரின்பம்‌ 

கொடுப்பது முதவ நின்குஞ்சித பதமே. ”” 
என்று நஈடராசப்பெருமானின்‌ திருகடனக்‌ கோலத்தில்‌ ஜர்‌ 
தொழில்‌ நடத்தும்‌ குறிப்பீனைப்‌ பாடிச்‌ “சென்றவரைத்‌ தாமாக்‌ 
கும்‌ தில்லைச்‌ சிற்றம்பலம்‌-கூடும்‌ கதியொரு காற்கும்பிட்டாற்‌ 
போதும்‌ என்று ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ அருளியதற்கேற்ப 
அணிதிரை யாதிரை நாளில்‌ அமரர்‌ குழாத்தினில்‌ நாராயணனெடு 
நான்முகன்‌ அக்கி இரவியும்‌ இந்திரனும்‌ இசையனைத்தும்‌ 
நிறைந்த பாரார்‌ தொல்‌ புகழ்‌ பாடியும்‌ ஆடியும்‌ தேரார்‌ வீதியில்‌ 
பல்லாண்டு கூறியும்‌ தேர்த்‌ திருவிழாவைத்‌ தரிசித்துச்‌ ரும்‌ 
திருவும்‌ பொலிந்த பேறுபெறும்‌ மார்கழித்‌ திருவாதிரைத்‌ தேர்த்‌ . 
- இருவிழாவன்று சிதம்பரத்தில்‌ மகேசுவரபூசை நடத்துத ற்‌ 
பொருட்டுத்‌ திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடம்‌ ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
அருணந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களால்‌ இச்நிதி நிறுவப்‌ 
பெற்றது, இது சிதம்பரத்தில்‌ மார்கழித்‌ இருத்‌ தேர்விழா 
மகேசுவரபூசை நிதி' எனப்பெயர்‌ பெறும்‌. 


2. இதற்குரிய முதற்பொருள்‌ ரூ. 5000/- ச ஐயாயிரம்‌, 
இத ஆண்டொன்றுக்கு ரூ; 100/-க்கு ரூ. 8/- வீதம்‌ வட்டி 


228 குமரகுருபரன்‌ 


தரக்கூடிய அரயெல்‌ கடன்தாள்களில்‌ முதலீடு செய்யப்பெற்று 
உள்ளது. 8% கன்வர்ஜன்‌ லோன்‌ ஆப்‌ 1946 ஸ்டாக்‌ சர்டிபி 
கேட்‌ எண்‌. எம்‌எஸ்‌. 8178, ரூ. 5000/- இர்கிதி ஈம்மாலும்‌ 
கமக்குப்பின்‌ உரிமையுள்ளவர்களாலும்‌ பரிபாலனம்‌ செய்யப்‌ 
பெற்றவரும்‌, 


8. ஆண்டுதோறும்‌ இடைக்கும்‌ வட்டி வருமானம்‌ முழு 
வதும்‌ சிதம்பரத்தில்‌ நடராசப்‌ பெருமானின்‌ மார்கழித்‌ திருவாதி 
ரைத்‌ திருவிழாவில்‌ தேர்த்‌ திருவிழாவன்று சிதம்பரத்தில்‌ ஈமதூ 
கரசிமடத்தில்‌ மகேசுவரபூசை நடத்தப்பயன்‌ படுத்தப்பெறும்‌, 


4, வட்டி வருமானத்துக்கு ஏற்பவும்‌ கால விலைக்கு ஏற்‌ 
பவும்‌ ஈம்மால்‌ தயாரிக்கப்‌ பெறும்‌ திட்ட ஜாப்தாவின்படி.. 
இவ்வன்னம்பாலிப்பு ஈடத்தப்பெறும்‌, 


5. இத்தருமம்‌ வேறு எம்முறையிலும்‌ பயன்படுத்தப்‌ 
பெறமாட்டாது. இர்நிதி நம்பேரிலும்‌ ஈமக்குப்பின்‌ உரிமை 
யுள்ளவர்கள்‌ பேரிலும்‌ இருக்‌ தவரும்‌. 3 


ர ரர ச்‌ ப்பம்‌ அல்பம்‌ 


EE FASE TAA AIPA AP பிட்டர்‌ 
Registered at Tiruvadamarudhur Sub Registrar's office as 
3௦:12 of 1958 Book 4; volume 47 pages 69 to 71 dated 29-3-1958, 


ர திருக்குறள்‌ - உரைக்கொத்தூ, ர்‌ 
1 [பரிமேலழகர்‌, மணக்குடவர்‌, பரிப்பெருமாள்‌, பரிதியார்‌, 
காலிங்கர்‌ உரைகளுடன்‌, ஆங்கில மொழி பெயர்ப்பும்‌ ர்‌ 
i கூடியது,] 
கிடைக்குமிடம்‌ : 
ர திரு 7. ). குமரகுருபரன்‌ பிள்ளை அவர்கள்‌, ட 
ற. A, 5. L, வழக்கறிஞர்‌, 

ஸ்ரீவைகுண்டம்‌ ற. 0. (இருநெல்வேலி ஜில்லா) 

பபப வப பபப பபப பப படுப ப்பட ப டப 


ச 


1135-ம்‌ ரூ மார்கழி, தை மாதங்களில்‌ 
கலைக்கோவிலில்‌ வரப்பெற்றுக்கொண்ட புத்தகங்களின்‌ விபரம்‌. (தொடர்ச்சி 


தொடர்‌ 2 கவை ட்‌ ல ம 
ல்‌ புத்தகத்தின்‌ பெயர்‌ 5 ஆசிரியரின்‌ பெயர்‌ 
7062 1௦ 64 திருஞானசம்பந்தர்‌ வரலா அ (ஆங்கிலம்‌) ஸ்ரீ குமாகுருபரன்‌ சங்கம்‌ ஸ்ரீவைகுண்டம்‌. 


1065 திருவருட்‌ பிரகாசவள்ளற்‌ பெருமாள்‌ அருளிய பாப்புலர்‌ டிரான்ஸ்‌ போர்ட்டு, சென்னை 1. 
சென்னை கந்தகோட்டக்‌ கந்தவேள்‌ தெய்வமணிமாலை 
1066 t௦ 67. தேவாரத்‌ தல வணக்கம்‌ .... சிவரேசர்‌ திருக்கூட்டம்‌ காரைக்குடி. 
7068 to 70 ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள்‌ ந்தித்‌ தம்பிரான்‌ தெ. மரகதசு ப்பிரமணிய பிள்ளை அம்பாசமுத்திரம்‌,. 
சுவாமிகள்‌ அவர்கள்‌ 61 வத ஜன்ம நட்சத்திர ள்‌ 
்‌ வெளியீடு 
7071 & 72 இருமாதேசுரர்‌ வரலாறு என்னும்‌ மாதேசுரன்‌ திரு. ஆ. அரங்ககாதன்‌ ஆலாம்பாளையம்‌, 
. மலைவழி ஈடைக்கும்மி 


7078 ஸ்ரீ ௮௫லாண்டேஸ்வரி ஜெம்புகேஸ்வர ௬வாமி வாரவழிபாடு வெளியீடு பெருநிலக்கிழார்‌ திரு... 
தேவஸ்தானம்‌ T.A.T. குஞ்சுப்பிள்னை-ஓமாக்தூர்‌. 
7074 எரகப்படி. விழாமலர்‌ திருஅருட்பா-முருகன்‌ ம. கோ, துளசி அய்யா நாய்க்கர்‌-வள்ளலார்‌ 


தோத்திரப்‌ பாடல்கள்‌ ' : அடிமை, சுவாமி மலை... 


7075 திருமுருகன்‌ எம்பாவை இருப்பள்ளி எழுச்சி திருப்‌ 
பல்லாண்டு பக்திர சக்கீர்த்தனம்‌ 
1016 1௦ 77 இருக்கஞ்சனூர்‌ சப்த ஸ்தல பதிகங்கள்‌ - 
701810 82 His Holiness Kasivasi Arulnandi Tam- 
biran Swamigal Avergal, Head of Kasi 


Mutt, Tirupanandal-Mahant of Kumara 
sawmy Mutt Kedar ghat-Varanasi 


7083 Kanchi Temples guide (Brief History) 

7084 to 86 Religions of the Tamils Past &Present 
7087 Essence of Ramayana 

7088 to 92 Readers Digest March 1959 


7093 Sri Kumaragurupara Swamigal High School 


A. R. சுப்பையர்‌ மதுரை. 


இரு. ]. M. சின்னசாமி செட்டியார்‌, ஜவுளி 

வியரபாரம்‌ செயம்கொண்டம்‌. 

The sixty-First. Brithday celebration 
committee, Varnasi. 


Ganapathi Vasagasalai 92 Kamatchi 
Amman Sannathi Street, Kanchipuram.- 
K. Ramachandra Managing Editor Reli. 
gious Digest Jayanthipura Talangame- 
Ceylon. 

Sri Swami Sivananda. 
The Readers Digist Association Std 25 
Barkeley Square London U I 


Aduthurai-Catalogue of Library Book Vol I Sri K. G. 5. High School Aduthurai. 


7094 Do  Volll 
7095 Essays on Bharati 


Do 
Bharati Tamil Sangam Calcutta. 


7096 
1097 
7098 
1099 
7100 
7101 
7102 
1108 


7104 
7105 


Tamil Cuiture vol IT No. 4. October 58 
Journal of the Academy of Tamil Culture 
Do vol NII. No. 1 Jan - March 59 
Do vol VII No. 3 July 58 
La Vie Et L’organisation- Des Communantes 
Boddbiques Modernes-De Ceylon 
Tiruvalluvar Kalai Manram, Howrah Kalai: 
Malai-1958 
Bharati Jayanti Sowvenir Dr. K. 5. Krish- 
nan Diamond Jubilee Malar December 1958 
Viveka The Vivekananda College Magazine 


The Journal of the Tanjore Sarasvati Mahal 
Library vol. XII No. 3 
Do Vol. XIII No.1 


சைவ வழிபாடு 


7106 4௦ 15. ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள்ஈந்இத்‌ தம்பிரான்‌ 


சுவாமிகள்‌ அவர்கள்‌ க கருணை 
திருவிருத்தம்‌ 


க 


Mr. 0. Amirta ganesan for Academy of 
Tamil culture Madras 7. 
Do 
Do ்‌ 
Andre Bareaw Institut Francais 
D’indologie Pondicherry. 
Thiruvalluvar Kalai Manram 157 Rama 
, Krishnapur Lane Silepore Howrah 


Bharati Tamil Sangam, Calcutta. 

K. Vasudevan, Professor Vivekananda 
College Mylapore, Madras. 

The Saraswathi Mahal Libray Tanjore. 


Do 
R. G. Nallakuttalam Pillai Pillaiyakam 
Rajapalayam. 
மகாமகோபாத்யாய டாக்டர்‌ ௨. வே. சாமிநாத. 
ஐயர்‌. நூல்நிலையம்‌ அடையா று சென்னை... 


1116 ௦ 17 சமஸ்கிருதம்‌-குஞ்சிதாங்கிரிஸ்தவம்‌ 


7118 சமஸ்கிருதம்‌-உத்தரஸ்டகணபதி அஷ்டோத்திர 
சதநாமாவளி. 

7119 சமஸ்கிருதம்‌ உத்திரஸ்ட கணபதி அஷ்டோத்திர 
சதநமாவளி 

7120 ஸ்ரீ சிவபக்த விலாசம்‌ 

7121 1௦ 82 மகா கமிலாய யாத்திரை 

7183 Tamil culture (Journal of the Academy of 
Tamil culture Vol 111 No. 2 April & 


June 1959 


7184 1௦ 38 காசிவாசி அருணந்தி அடிகள்‌ நான்மணிமாலை 


71389 to 42 நவமணிகள்‌ 

7148 1௦ 46 திருமுண்டீச்சரத்‌ திருப்பதிகம்‌ ர 

7141 to 51 தஇருசெல்வெண்ணெய்‌ தருப்பதிகம்‌ 

7152 குமரகுருபரன்‌ 1959ம்‌ வருஷத்து 1 முதல்‌ 12 முடிய 
இதழ்கள்‌ மலர்‌ 10 இதழ்கள்‌ 12 பவுண்டு வால்யூம்‌ 

ர 153 The readers’ Digest Jan - 60 . 


7154 1௦ 55 ஞானவாரண விளக்கமும்‌ மாபாடியமும்‌ 
௭பக்கம்‌-நான்காம்‌ பக்கம்‌ (சாதாரண. பைண்ட்‌) 
+ 7 


பிரம்மஸ்ரீ ௧. 1: ராஜகணேச க்ஷூதர்‌ ஸ்ரீ ஈடராஜ 
வித்யாலய சிதம்பரம்‌. 


சும்தரேச சர்மா west Main Street Tanjore. 


Do 
கருங்குளம்‌ பிரம்மஸ்ரீ இருஷ்ணசாஸ்‌ தரி. 


தருமை யாதீனம்‌. 


Published by Mr. C. Amirtaganesan for 
Academy of Tamil Culture Madras 7- 


அசிரம்‌ ௬. பாலசுப்ரமணிய பிள்ளை அவர்‌ 
களின்‌ மக்கள்‌. 
திருவாவடுதுறை ஆதனம்‌. 
தருமபுர ஆதினம்‌ 
தருமபுர ஆதீனம்‌. 
Presented by Doctor Mr. Venkatasubra- 
manian L. M. I. Srivaikuntam; 


The readers Digest . Assocation Std 
Bombay. 


- (தொடரும்‌). 


தருமை யானம்‌. 


ம 81, 32, 33 கவரில்‌ ஜாலி ப பக்கமும்‌. 


லில்‌ அ பட 


திருப்பனந்தாள்‌ - ஸ்ரீ காசி மடம்‌ 
“இருமுறை வெளியீடுகள்‌ * 


விநாயகர்‌ திருமுறை 

ஸ்ரீ குயகுமுப சுவாமிகள்‌ பிரபந்தத்‌ இட்டு 
டாக்டர்‌ சாமிநாத ஐயர்‌ குதிப்புரையுடன்‌ 
இவக்கொழும்‌,து தேூகர்‌ பிரபந்தம்‌ வ்‌ 
திருஞானசம்பக்தர்‌ தேவாரம்‌ (மூலம்மட்டும்‌) 
இருகாவுக்கரசர்‌ தேவாரம்‌ பி sone 
௯ந்தரர்‌ தேவாரம்‌ (புதிய பதிப்பு) க ர்வ 
திருவாசகம்‌ (புதிய பதிப்பு) ர வ 


இருக்‌ே நாவையார்‌ - பேராசிரியர்‌ உரையும்‌ பழைய 


வமல்‌ ல 
528258 see 


வுரையும்‌ (அச்சில்‌) 


ஓன்பதாம்‌திருமுறை-திருவிசைப்பா |) 
திருப்பல்லாண்டு (மூலம்மட்டும்‌) வனி 
தருமம்‌ இரம்‌ ப] ப 
ப நீனு னும்‌ இரு முறை ரி 
அம்மையார்‌ அற்புதத்‌ இறாவந்தாதி (புதிய பதிப்பு)... 
தருக்கைல! ாயஞானவுலா-உரையுடன்‌ க 
பெரிய Li ரணம்‌ (மூலம்மட்டும்‌) லட 
அகத்‌ தியா தேவாரத்திரட்டு 2 
திருவிளையாடற்‌ புராணம்‌ (மூலம்மட்டும்‌ 
தாயுமான சுவாமிகள்பாடல்‌-கா றிப்புரையுடன்‌ 
கற்‌ தபுராணச்‌ சருக்கம்‌ ( மூலம்மட்டும்‌. 
கர்தபுராணம்‌-முதல்‌ மூன்று காண்டங்கள்‌ 
9 யுத்த தேவகாண்டம்‌ ட்ட அத 
5 தசஷ்காண்டம்‌ ன்‌ 
குந்‌ சபுசாண வசனம்‌ அச்சில்‌ 
கந்தர்‌ அலங்காரம்‌-சூ.றிப்புசையுடன்‌ 201 
கர்‌ தீரனுபூ, த ன 
கந்தர்‌ கலிவெண்பா - ஆங்லேம்‌ ஹிந்தி 
மொழி பெயர்ப்புக்களுடன்‌ ப்‌ 
குற்‌  தர்கலிவெண்பா-மூலம்‌ மட்டும்‌ நக்‌ 
கங்கர்‌ கலிவெண்பா - மூலஞும்‌-உரையும்‌ வ 
நீ நிநெறிவினக்கம்‌-ஆங்லெம்‌ ஹிட்‌ இியும்‌ கூடிய 
சகலை ரவல்லிமாலை-ஆங்லிலமும்‌ 6 ஹிந்தியும்‌ கூடிய 
சிவஞான சித்தியார்‌, ஹிந்தி மட்டும்‌ ல்‌ 
இருக்கு, றள்‌-அறத்‌.அப்பால்‌ மூலம்‌ கூறிப்புரையும்‌ 
ஹிந்தி மொழிபெயர்ப்பும்‌ a 
தருக்கு றன்-பொருட்பால்‌ 3 te 
ருக்கூறள்‌-காமத்‌ அப்பால்‌ க 


ட ஆ 


அ 


தல எல 2௨௦௨௫௨ ௨ வலயம்‌ 


ட்ட ட்ட ட்ட்ட்ட்‌ பட்‌ 


Registered With the Registrar of Newspapers for India 
Under No R. No. 1485/57. 


Regd. No: M. 5574 குமரகுருபரன்‌, 
84 இருக்குறள்மூலமும்‌ குறிப்புரையும்‌ “06 
86 திருக்குறன்‌-பொருட்பால்‌ பரிமேலழகர்‌ உரை . 
இலக்கணக்‌ குறிப்பின்‌ விளக்கம்‌ ்‌ ல] 1024 
36 முதுமொழி மேல்‌ வைப்பு ( குறிப்புரையுடன்‌ ) 076 ஷூ 
87 இிருவுசாத்தானக்‌ கல்லெழுத்துக்கள்‌ “037° 


88 இருச்செச்தூர்க்‌ கந்தர்‌ கலிவெண்பா-ம துரை மீடைஇ 
 யம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌-மதூரைக்‌ கலம்பகம்‌-£ 'தகெறி 
விளக்கம்‌ - மதுரை மீனாட்யெம்மை இரட்டைமணி 


மாலை-மதுரை மீனாட்சியம்மை குறம்‌ ண அது 
39 திருவாரூர்‌ நான்மணிமாலை ன்‌ முத்துக்‌ ] உட ந்றுத 
குமாரசுவாமி பிள்ளைத்‌ தமிழ்‌ 


40 சிதம்பர மும்மணிக்கோவை-இதம்பரச்‌ செய்யுட்கோவை- 
தில்லச்வெகாமியம்மை. இரட்டைமணிமாலை ட 1 (0/0 


41 பண்டார மும்மணிக்‌ கோவை - காக்‌ ] 100 
கலம்பகம்‌-சகலகலாவல்லி மாலை 
42 இதம்பரச்‌ செய்யுட்கோவை IO 
43 முதிதுக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்‌ (அச்சில்‌) 
44 தமிழிசைப்பாக்கள்‌ (அல்‌) x 
45 பெரியபுராணம்‌-உரைநடை 010) 
46 இருவிளையாடற்‌ புராணம்‌-உரை ஈடை “26 
47 குமரகுருபர சுவாமிகள்‌” ஜீவிய ௪ரி த்திரப்பட விளக்‌ 
கங்களும்‌ கச்தர்கலிலெண்பா விளக்கப்படங்களும்‌.... 0 50 
48 அபிராமி பட்டர்‌ பிரபந்தம்‌ (மூலம்மட்டும்‌) .... 0.31 
49 இருக்கயிலைத்‌ இருமுறை a (OH 
50 இருக்கடவூர்த்‌ இருமுறையும்‌ பிரபந்தங்களும்‌ ~~ 0-19 
51 . செர்திலூண்டவன்‌ மகமை IE 
52 இருக்குறள்‌-உரைக்கொத்‌ அ-அறத்துப்பால்‌3ம்பஇப்பு 1 37 
53 டே கே பொருட்பால்‌ அத இது 
54 டி டே காமத்துப்பால்‌ வ 210] 


மேலேகண்ட நால்கள்‌ டைக்குமிடங்கள்‌ 3. 
1. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ கலைக்கோவில்‌, ஸ்ரீவைகுண்டம்‌. 
னக ஸ்ரீ K. சுப்பிரமணிய அய்யர்‌ அவர்கள்‌, 
ர்ச்‌ இயாகராஜ விலாசம்‌ 12 63, பிள்ளையார்‌ கோவில்‌ தெரு, 
ட்‌ இருவேட்டீஸ்வரன்பேட்டை, இருவல்லிக்கேணி, சென்னைஃ5. 
குதிப்பு: * இக்குறியிடப்‌ பெற்றவற்றின்‌ விற்பனைத்‌ தொகை ஸ்ரீலஸ்ரீ 
காசிவாசி: சுவாமிகள்‌ அவர்களால்‌ கிறுவப்பெ ற்ற பன்னிரு 
திருமுறைப்பஇப்பு மிறியைச்‌ சாரும்‌, மற்ற நூல்களில்‌ இருக்‌ 
குறள்‌ உரைக்கொத்து (எண்‌ 52) தவிர்தீது எஞ்யெவற்றின்‌ 
வீ ந்பனைத்தொகை “குமரகுருபரன்‌” பத்திறிகையைச்சாரும்‌, 


அச்சிட்டது:- - குமரகுருபரன்‌ அச்சகம்‌, ஸ்ரீவைகுண்டம்‌ 60, 


டி 


(| 
3021 
ம ப்‌ 


கத்ர்‌. 


0 1 


ச்‌ 


